ஜவாஹர்லால் நேரு 


462 


12 


மானிட மாணிக்கம் 


ஜவாஹர்லால் நேரு 
46 4-30130 


இயற்றியவர் : 
M. S. சுப்பிரமணிய ஐயர் 


ப்புக் கழகம் 

சென்னை-1 


( விலை ரூ .1 


T004621 
Sarasvall Mahal Library. Thanjavur 


First Issued 1951 . 


THE PROGRESSIVE PRINTERS, MADRAS 1 . 


பக்கம் 


462 


4 
8 
11 
14 
18 
22 
26 
30 


12. சமூக 


பொருளடக்கம் 
பொருள் 

1. முன்னுரை 
2. முன்னோர் மாண்பு 
3. குழந்தைப் பருவம் 
4. சீரிய உணவு 
5. தேசப் பற்று 
6. தெரிந்து தெளிதல் 
7. காந்தி நேசம் 
8 . அரச விருந்தாளி 
9 . விலங்குடன் வீதி வலம் 
10. வேலிமீது பபாய்தல் 
11. வீறிட்டெழுதல் 

சேவை 
13. மேனாட்டின் ஏகபோகம் 
14 . 

சுதந்தரப் பொருள் 
15. சேவையின் பரிசு 
16. காந்தியை முந்தல் 
17. தேசத்தின் கொந்தளிப்பு 
18 . மனத்துறவு 
19. இலங்கை விஜயம் 
20. சிறைத் தோழர் 
21. தேவியாரின் பிரிவு 
22. காங்கிர 

காங்கிரஸ் ஆட்சி 
23 . வெளியேறு ! 
24 . ஆங்கிலேயரின் மழுப்பல் 
25. தேசம் துண்டாதல் 
26. சிறப்பியல்பு 
27. முடிவுரை 


37 
40 
44 
49 
53 
56 
59 
64 ) 
68 
72 
76 
80 | 
83 
87 
91 
95 
101 


involy 

uf 


9 


நலவன் 

Presented By 
460 

Dr. S. Cerkaitan 
மானிட மாணிக்கம் 

& ( 

M. ( Regis 
ஜவாஹர்லால் நேரு 

1. முன்னுரை 
உடல் எடுத்தால் , 

என்று உயர் புகழ் பெறுதல் வேண்டும் ; 
அன்றேல் , இரண சூர வீரன் இவன் ! என்று 
எத்திசையும் மெச்சும்படி வாழ்தல் வேண்டும் ; 
அல்லது , இல்லை என்னாமல் எந்நாளும் வழங்கும் 
வள்ளலாய் விளங்குதல் வேண்டும் , என்று குமரேச 
சதகம் கூறும் . 
ஜவாஹரை 

மனித குலத்தின் 
மாணிக்கம் என்றார் 

என்றார் மகாத்துமா காந்தி ; மேலும் , 
துணிவு , தேசபத்தி இவற்றில் அவரை விஞ்சு 
வார் யார் ? போர் வீரனுக்கு உரிய வீர தீரமும் , 
ராஜதந்திரிக்கு ஏற்ற ஆழ்ந்து அகன்ற அறிவும் , 
படிகத்தைப் போன்ற தூய்மையும் வாய்ந்தவர் 
அவரே ! என்றும் மனமார மொழிந்திருக்கிறார் . 
அத்தகைய ஜவாஹரின் 

உள்ளப் பூரிப்பு 
யாது ? இந்தியாவுக்காக உழைக்க நான் பேறு 
பெற்றது பற்றி மிகவும் பூரிக்கின்றேன் ! பிரிய 
மான பாரத பூமிக்காக வருந்தி வாடுதல் இன்னும் 
பெரிய பேறாகும் ! சுதந்தர இலட்சியத்தை முன் 
னிட்டு , 

உயிரை வழங்குவதினும் உயரிய பேறு 
ஒன்றுண்டோ ? " என்கிறார் பண்டித ஜவாஹர் . 


பண்டித 


2 


ஜவாஹர்லால் நேரு 


றது ! 


ஒரு சமயம் , ஏழை உழவரின் நிலையை ஜவாஹர் 
அறிய வந்தார் ; உடனே , 

னே , அவர் கரைந்துருகிக் 
கூறியது இது : 

உடலின் மானத்தை மூடிக்கொள்ளவும் 
வகையின்றித் திரிகின்ற கணக்கிலா 

மக்களின் 
நிலையை நான் மறந்து சுகவாசியெனச் சும்மா 
இருந்ததைக் கண்டு என் உள்ளம் நாணுகின் 
ஏழை துயர் துடையாத வாழ்வும் ஒருவாழ்வாமோ ? " 

கங்கையும் யமுனையும் கூடுமிடத்திலே, பன்னீ 
ராண்டுக்கு ஒரு 

ஒரு முறை கும்பமேளா என்னும் 
நீராட்டு விழா நடைபெறும் . அப்போது , இலட் 
சக் கணக்கான மக்கள் அங்கே சென்று நீராடு 
வார்கள் . ஆடும் துறைக்குப் போகும் வழியில் 
ஜன நெருக்கமும் சந்தடியும் சொல்ல முடியா ! 
அவற்றைச் சமன் செய்ய அதிகாரிகள் முயலுவ 
துண்டு. 

நீராடுவார் அனைவருக்கும் உரிய உதவியெல் 
லாம் தேடித்தருவார் பண்டித மதன் மோகன் மாளவியா; 
உடனிருந்தும் ஊழியம் 

ஊழியம் புரிவார் . 
புரிவார் . ஒரு 

சமயம் , 
" நதியிலே வெள்ளம் அதிகம் ; ஓட்டம் தாங்க முடிய 
வில்லை ; ஆதலின் , ஒருவரும் நீராடக் கூடாது , 
என்று அதிகாரிகள் கூறி , குறுக்கே மர வேலி 
இட்டுவிட்டார்கள் . 

அப்போது ஆயிரம் ஆயிரமாக மக்கள் தடுக் 
கப்பட்டு நிற்பதை ஜவாஹர் பார்த்தார் ; சத்தியாக் 
கிரகம் செய்யப்போவதாக மாளவியா கூறியதை 
யும் உணர்ந்தார் ; ஆள் உயரம் மரவேலி இட்டிருப் 
பதையும் , அருகே போலீஸார் காவல் புரிவதையும் 
நோக்கினார் ; நீராடத் துடித்து நிற்கும் மக்களின் 
மனநிலையையும் மதித்தறிந்தார் . 


முன்னுரை 


3 


அவ்வளவுதான் ! மூச்சை அடக்கி , மேலே 
ளம்பி , ஒரே 

ஒரே தாண்டில் வேலிக்கு அப்பாற் 
குதித்தார் ; நதிக்கரை குறுகி நீராடித் திரும்பினார் ; 
மரவேலியின் மீது தேசியக் கொடியும் நாட்டினார் . 
தடுத்து நிறுத்தினால் , தாண்டிக் குதிக்கும் தன்மை 
மிகுந்தவர் அவர் . 
1918 - ஆம் ஆண்டு , இலட்சுமணபுரி 

லட்சுமணபுரி என்னும் 
நகரிலே ஐக்கிய மாகாண அரசியல் மகாநாடு நடை 
பெறுகிறது . மாகாணத்தின் இணையற்ற தலைவர் 
பண்டித மோதிலால் நேரு , அவைத் தலைமை தாங்கு 
கிறார் . அவரது அரிய சொற்பொழிவை எல்லாரும் 

கொடுத்துக் கருத்துடன் கேட்கின்றனர் . 
ஜனக் கூட்டம் மிக அதிகம் 

ஆங்கில ஆட்சியின் போக்கைக் கண்டு அல 
மருகின்றேன் ! ஏமாற்றம் அடைகின்றேன் ! ஆனா 
லும் , ஆங்கிலேயரிடம் எனக்கு நம்பிக்கை அதிகம் . 
நீங்களும் அவ்வாறே நம்பியிருத்தல் வேண்டும் , 
என்று மோதிலால் மொழிந்ததும் , அதனை யான் 
மறுக்கிறேன் ! என்று ஒரு குரல் எழுந்தது . 
சபையார் திடுக்குற்றனர் . 

அங்ஙனம் கூறியவர் யார் ? என்று சினந் 
தார் பண்டித மோதிலால் . மீண்டும் , அதனை யான் 
மறுக்கிறேன் ! என்னும் குரல் கம்பீரமாய் எழுந்தது . 
அப்படியா ? மறுக்கிற பேர்வழி முன்னே வரட்டும் , 
பார்க்கலாம்! 

என்று மோதிலால் கர்ஜித்தார் . 
நான் தான் , என்று சற்றே எழுந்து உட்கார்ந் 
தார் ஓர் இளைஞர் . 

உடனே அந்த இளைஞரின் பக்கம் அனைவரும் 
திரும்பிப் பார்த்தனர் . அவருக்கு அப்போது 
வயது பதினெட்டுதான் இருக்கும் . மூதறிஞரான 


4 


ஜவாஹர்லால் நேரு 


விளையும் 


விளங்கும் 


தந்தையாரைத் தட்டிப் பேசுகிறானே இந்த 

இள 
மகன் ! என்று எல்லாரும் ஆச்சரியம் அடைந் 
தனர் ; உடையும் தோற்றமுங் கண்டு மலைத்தனர் . 
அந்த இளமகனார் பண்டித மோதிலாலின் வீரப் 
புதல்வரே . 

பயிர் முளையிலேயே 
அல்லவா ? இந்தியாவுக்கு வாழ்வளிக்க வந்தவர் 
அவ்வீரப் புதல்வர் . பண்டித ஜவாஹர்லால் நேரு 
என்பர் 

அவரை . வட நாட்டிலே வேதியரைப் 
பண்டிதர் என்று வழங்குதல் மரபு . 

அவ்வீர மகனாரது வாழ்க்கை வரலாற்றை 
அடுத்த அதிகாரங்களிற்பார்ப்போம் . 


2. முன்னோர் மாண்பு 


. 


பரத கண்டத்தின் வடமேற்கோடியிலே , மலை 

நாடு ஒன்றுண்டு . அங்கே எங்கும் நெடிய 
சோலைகள் , இனிய மலர் வனங்கள் , தெள்ளிய 
ஓடைகள் , வெள்ளிய பாறைகள் , வர்ணச் செடி 
கொடிகள், ஓங்கிய குன்றுகள் , ஆழ்ந்த பள்ளத் 
தாக்குகள் இவை மிகுதி , 

அந்நாட்டின் பூங்காவிலே, பழச்சோலையிலே, 
வளைந்தோடும் அருவிக்கரையிலே , அருவிமீதுள்ள 
படகு மாளிகையிலே புகுந்து , அந்தமாக வீசும் 
மந்த மாருதத்தை நுகர்ந்தால் , யாரும் தம்மை 
மறக்க நேரும் ! தனியின்பம் எய்திக் களிக்கலாம் ! 
ஆதலின் , அதனைப் போக பூமி என்று புகழ்ந்தான் 
மொகலாய மன்னருள் ஒருவனான ஜஹாங்கீர் . 

மன்னர் பலர் ஆண்டுதோறும் ஆறு மாதத் 
துக்கு அதிகமாக அக்காஷ்மீர் நாட்டில் விரும்பி 


முன்னோர் மாண்பு 


5 


டில்லிமா 


வசிப்பது வழக்கம் . இளவேனில் , முதுவேனில் , 
முன் பனி , பின் பனி , கார் , கூதிர் என்னும் ஆறு 
பருவங்களுக்கும் ஏற்றவையான 

ஆறு அரண் 
மனைகளை அன்னார் அவ்விடத்தே அமைத்து மகிழ்ந் 
திருந்தனர் . அந்நாட்டிற்கு ஈடான சுகவாச நாடு 
உலகிலே எங்கும் காணக் கிடையாது ! 

பல்லாண்டுகளுக்கு முன் , அந்நாட்டிலே ராஜ 
கௌல் என்னும் பெரியாரொருவர் வசித்துவந்தார் . 
வடமொழியிலும் , பாரசீக பாஷையிலும் அவர் ஒரு 
பெரும்புலவர் . 

நகரிலே அவுரங்கசீபுக் 
குப் பின் அரியணை ஏறிய பருக்ஸியர் என்பான் , 
அவரது புலமை கண்டு மோகங் கொண்டான் ; 
டில்லிக்கு வந்து வசிக்குமாறு அவரை விரும்பி 
அழைத்தான் . 

கொற்றவன் அறிதல் உற்றிடத்து உதவி , 
அல்லவா ? 

ராஜ கௌலும் டில்லி சேர்ந்து , 
ஆஸ்தானக் கவிஞராகி , அரிய சிறப்புப் பலவும் 
அடைந்தார் ; நதியோரத்திலே வாழ்ந்தமையால் 
நேரு என்று வழங்கப் பெற்றார் . நாளடைவிலே 
அவ்வரசர் பலரும் தம் வாழ்வும் வரிசையும் இழந்து 
நின்றாலும் , பெயரளவிலே பாரத பூமியின் சக்கர 
வர்த்திகளாய்த் துலங்கினர் . 

நம் பண்டித ஜவாஹர்லால் நேருவின் பூட்ட 
னாரான இலட்சுமி நாராயண நேரு என்பார் , அச் 
சக்கரவர்த்திகளின் சபையிலே சர்க்கார் கும்பினி 
பின் முதல் வழக்கறிஞர் ( பிரதிநிதி ) ஆனார் . 
பாட்டனாரான கங்காதர நேருவோ , அந்த டில்லி 
நகரின் கொத்தவால் ஆகிக் குலவி நின்றார் . கொத்த 

என்பவர் , நகரப் போலீஸ் அதிகாரிகளுள் 
முதல்வர் . 

இப்போது சென்னை நகரிலுள்ள 
ஷெரீப்புப் பதவி போன்ற பதவி அது . 


வால் 


6 


ஜவாஹர்லால் நேரு 


இவர் 


அவ்விதமிருக்கையில் 1857 - ஆம் ஆண்டிலே 
சிப்பாய் கலகம் எனப்படும் முதல் சுதந்தரப்போர் 
அங்கே மூண்டது . மூளவே , டில்லி நகர மாந்தர் 
அனைவரும் தமது மூட்டை முடிச்சுகளுடன் உயிருக் 
கஞ்சி ஓட்டமெடுத்தனர் . நேருவின் மூதாதைய 
ரும் தமது திரண்ட சொத்தனைத்தையும் துறந்து , 
விரைந்தோட நேர்ந்தது . 
காஷ்மீர நாட்டு மங்கையர் , கூரிய 

கூரிய மூக்கும் 
கரிய விழிகளும் வாய்ந்த நல்ல அழகியர் . இளம் 
பருவ நங்கையுடன் கங்காதர நேருவைக் கண்ட 
தும் , ஆங்கிலப் போர் வீரர்களுக்கு ஐயப்பாடு 
நேர்ந்தது . 

நம் 

குலமாது ஒருத்தியை 
கவர்ந்து செல்கின்றார் ! என்று அவர்கள் கருதி , 
ஈட்டியை நீட்டி வழி மறித்தார்கள் . 

நல்ல வேளையாகக் கங்காதர நேருவுக்குக் 
கொஞ்சம் 

தெரிந்திருந்தது . 
கொண்டு அவர் கொச்சை ஆங்கிலத்தில் பேசித் 
தமது 

உண்மை நிலையை உணர்த்தினார் ; அப் 
பெண் தம் சகோதரி என்பதையும் தெளிவுப்படுத் 
தினார் . அதனால் , அவ்வீரர்கள் இரக்கம் மிகுந்து 
அக்குடும்பத்திற்கு வழி விட்டார்கள். அன்றேல் , 
அன்றே அக்குடும்பம் வாளுக்கு இரையாகி முடிந்து 
போயிருக்கும் ! 

ஊழின் பெருவலி யாஉள ? மற்றொன்று 

சூழினும் தான் முந் துறும் . 
என்பது பொய்யாமொழி அல்லவா ? பின்னர் , 
அக்குடும்பத்திலே பெருமகனாரொருவர் தோன்றி , 
வழி மறித்த ஆங்கிலேயருடன் மல்லுக்கு நிற்க 
வேண்டுமே ! அன்னியரை மடக்க அன்னியமொழி 
பெரிதும் பயன்பட்டதை அக்குடும்பத்தார் மறக்க 


ஆங்கிலம் 


முன்னோர் மாண்பு 


7 


. 


வில்லை . அவர்கள் வடவிந்தியாவிலே அலகபாது 
நகரிற்புகுந்து , குடியேறினார்கள் . 

ஜவாஹரின் பெரிய தந்தையருள் ஒருவரான 
நந்தலால் நேரு என்பார் , 

என்பார் , வழக்கறிஞர் தொழிலை 
மேற்கொண்டு , செல்வமும் சிறப்பும் எய்தி நின்றார் . 
கங்காதர நேருவுக்கு 1861 - ஆம் ஆண்டு மோதிலால் 
என்னும் ஒரு குமாரர் 

ஒரு குமாரர் தோன்றினார் . பிள்ளைப் 
பருவத்திலே மோதிலாலிடம் முரட்டுக்குணமே 
மிகுந்திருந்தது . ஆயினும் , அவரது 

சீரிய மதி 
கண்டு ஆசிரியரனைவரும் அவரிடம் அன்பு காட்டி 
வந்தனர் . 

வரவர மோதிலாலிடம் அறிவும் ஆற்றலும் 
நிரம்பின . வழக்கறிஞர் தொழிலிலே அவர் 
புகுந்து , தமது அறிவு நலத்தினால் திரண்ட செல்வ 
மும் , பரந்த கீர்த்தியும் பெற்றார் ; மேனாட்டு நடை 
யுடைகளில் மோகம் மிகுந்தார் ; குபேர செல்வத் 
தைப் போலத் 

திரவியம் 

சோ , இந்திரனைப் 
போன்று போக வாழ்வு வாழ்ந்தார் . 

அலகபாது நகரிலேயுள்ள அவரது மாளிகை 
ஆனந்த பவனம் எனப்படும் . பெயருக்கேற்ப அங்கு 
ஆனந்தம் தாண்டவம் 

ஆடியது . ஐரோப்பிய 
அதிகாரிகளும் இந்தியப் பெருமக்களும் அடிக்கடி 
அம் மாளிகை சென்று , மோதிலால் நேருவுடன் 
அளவளாவி , அரிய விருந்துண்டு, கேளிக்கை பலவும் 
கண்டு களிப்புறுதல் உண்டு. 

அந்நாளிலே மோதிலாலை மிஞ்சும் செல்வச் 
சீமான் - சுகவாச புருஷன் - சிறப்பான 

வழக் 
கறிஞன் , அலகபாது நகரில் இல்லை . பூமகளும் 
நாமகளும் நயந்து நின்று , அம்மாளிகையை மேம் 
படச் செய்து வந்தனர் என்றே இயம்ப வேண்டும் . 


3. குழந்தைப் பருவம் 
மோதி என்னும் சொல்லுக்கு முத்து என் 

பது பொருள் மோதி லாலின் வயிற்றில் , 
ஜவாஹர் எனும் மாணிக்கம் பிறந்தது . 1889 - ஆம் 
வருஷம் , நவம்பர் மாதம் , 14 - ஆந்தேதி நம் தேசத் 
துக்கு ஒரு 

நன்னாள் . அன்றுதான் பண்டித 
ஜவாஹர்லால் தோன்றினார் . கண்ணன் பிறந்த 
தம் , காசினி களித்தது . ஜவாஹரின் தோற்றங் 
கண்டு, பாரத பூமியும் மகிழ்ந்தது என்னலாம் . 

கோடீசுவரரின் பிள்ளை கோலாகலமாக வளரக் 
கேட்க வேண்டுமோ ? ஜவாஹரின் வளர்ச்சியில் 
ஒரு புதுமை உண்டு . 

மோதிலாலிடம் முகம்மதியக் கணக்காயர் ஒரு 
வர் இருந்தார் . அவர் பெயர் முன்ஷி முபாரக்கு அலி . 

நரைத்த தாடியும் பழுத்த முகமும் 
ஜவாஹர் மனத்தைக் கவரும் . அடிக்கடி அவரிடம் 
சென்று சிறுவர் ஜவாஹர் கொஞ்சுவார் . அப் 
போது 1857 - ஆம் வருஷப் போரில் தமது குடும்பம் 
பட்ட பாட்டையெல்லாம் அவர் விரித்துரைப்பார் ; 
அப்போரின் நிகழ்ச்சிகளையும் நன்கு நவில்வார் . 

போரின் வீர வரலாறு , கொடுமைக் கூத்து , 
இவற்றை அச்சிறுவர் உற்றுக் கேட்பர் ; இடையே 
இடையே அவர் உடல் சிலிர்க்கும் ; உள்ளத்தே 
ஒரு துடிப்புங் கானும் ; பின்பு சிறிது நேரம் 
சிந்தனையில் ஆழ்ந்து கிடப்பார் . அது கண்டு , அம் 
முன்ஷியும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணு 
வார் ; சிறுவரைத் தடவிக்கொடுப்பார் . இது நிற்க . 

அந்நாளிலே ஆங்கிலேயருக்குத் தாம் 
சாளும் இனத்தவர் என்ற கர்வம் அதிகம் . 
ஆங்கிலேயருக்கும் நம் இந்திய மாதருக்கும் பிறந்த 


குழந்தைப் பருவம் 


9 


வசை 


G 


வரே ஆங்கிலோ - இந்தியர். இவர்களை 

இவர்களை உலக வழக் 
கில் சட்டைக்காரர் என்பர் . இவர்களிடமும் அந்தச் 
செருக்கு மிகுதி . இவ்விருவருக்கும் இந்தியரைக் 
கண்டால் , ஏளனம் பிறக்கும் ; 

மாரியும் 
உதிக்கும் . 

ஜவாஹரின் பெரிய தந்தையாரின் மைந்தர்கள் 
அவ்விரு திறத்தாரின் தலையெடுப்பைக் குறித்து 
அடிக்கடி பேசுவார்கள் ; 

அந்த அவமதிப்பை 
எதிர்த்தடக்க வேண்டும் ! என்று படபடப்புடன் 
உரைப்பார்கள் ; இந்தியானைவரும் தலை நிமிர்ந்து 
நின்று தட்டிப் பேச வேண்டும் ! என்பார்கள் . 
அப்போது பக்கத்திலே சிறுவர் ஜவாஹர் இருந்து , 
எல்லாவற்றையும் உற்றுக் கேட்பார் ; நாமும் 
கச்சை கட்ட வேண்டும் ! என்று ஓர் உணர்ச்சி 
கொள்வார் ; காலத்தையும் கருதியிருப்பார் . 

ஆங்கிலேயர், சட்டைக்காரர் ஆகிய இருவரும் 
இந்தியரை ஏதோ உயிர்ப்பிராணி என்றே கருது 
வர் ; கன்றையும் தாயையும் குழந்தைகள் அடித் 
தடித்து ஆனந்தம் அடைவதேபோல , இந்தியரைக் 
கொன்று பெருங்களிப்புக் கொள்வர் . துணிவு 
மிகுந்த இந்தியரின் உற்றார் வழக்குத் தொடுத்தா 
லும் என்ன பயன் ? 

வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கு ஆலோசனை 
கூற , எழுவர் அல்லது ஒன்பதின்மர் 

ஜூரிகள் 
என்று அமர்வர் . அந்த ஜூரிகளும் ஆங்கிலேயர் 
களாகவே இருப்பார்கள் ; குற்றம் ஏதுமில்லை , 
என்றே அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள் . 
நீதிபதி அதனை மதித்து , ஆங்கிலக் குற்றவாளியை 
விடுதலை செய்துவிடுவார் . இதனையும் அண்ணன் 
மார் நிற்கையில் , ஜவாஹர் 

கூர்ந்து 
கவனிப்பர் . 


3 


10 


ஜவாஹர்லால் நேரு 


பல 


அந்நாளிலே 

இரயில் வண்டிகளில் 
அறைகளை ஐரோப்பியர்க்கும் சட்டைக்காரர்க்கும் 
தனியே ஒதுக்கி வைப்பதுண்டு . அப்புகை வண்டி 
களிலே இதர அறைகளில் ஜனங்கள் புளி மூட்டை 
போல நிரம்பிக் கிடப்பார்கள் . ஒதுக்கிய அறை 
களோ , காலியாய்க் கிடக்கும் ; அல்லது அவற்றில் 
ஒருவர் இருவரே இருப்பர் . அப்போதும் அந்த 
வண்டிகளில் இந்தியர் சென்று ஏறக்கூடாது . 

பொது மக்கள் மாலை வேளையில் வந்து உட் 
காருவதற்காகப் பூங்கா வனங்களிலே விசுப்பலகை 
போட்டிருக்கும் . அவற்றிலும் சிலவோ , அரசா 
ளும் இனத்துக்கென ஒதுக்கப்பெற்றிருக்கும் . 
அவற்றிலே இந்தியர் அமருதல் ஆகாது . அவ்விதம் 
வேற்றுமையும் இழிவும் காட்டப்பட்டமை கண்டு , 
ஜவாஹர் கோபமே கொள்வர் ; இந்தியரில் எவ 
ரேனும் வெள்ளையரை எதிர்த்து நின்றால் , அல்லது 
ஏட்டிக்குப் போட்டி செய்தால் ,, 

அது கேட்டு 
மகிழ்ச்சி எய்துவர் . 

ஜவாஹரின் பெரியப்பர் புதல்வருள் ஒருவர் 
அடிக்கடி அந்த வம்புச் செயல்களில் சிக்கிக்கொள் 
வார் ; சமயம் வாய்த்த போதெல்லாம் அவ்வகுப் 
பாரை வம்புக்கும் இழுப்பார் . அப்போது சிறுவர் 
ஜவாஹர் பரபரப்படைவர் . தமையனார் வெற்றி 
அடைய வேண்டும் என்று ஆவல் கொள்வர் . 
சாலியாதலின் , தமையனார் எதற்கும் அஞ்சுவ 
தில்லை . 

அநீதி , அவமானம் இரண்டையும் ஆண்மை 
யுடன் எதிர்த்துப் போரிட வேண்டும் ; தலையிலடித் 
துப் போக்கவேண்டும் . இதுவே ஜவாஹரின் கருத் 
தாம் . சாதிப் பகை , வகுப்புப் பூசல் என்பன 
அவரிடம் தலை காட்டா . 


4. சீரிய உணவு 


வயிற்றுக்கு இடுவது மட்டும் உணவன்று ; 
செவிக்கும் சிந்தைக்கும் உணவு 

என்பது 
உண்டு. சில 

சில குழந்தைகள் , எப்போதும் ஏதேனும் 
தின்று திரியவே விரும்பும் . சில குழந்தைகள் , சதா 
குறும்பு பண்ணிக் கும்மாளம் போடும் . சில குழந் 
தைகள் , எந்நேரமும் பெரியாரின் பேச்சைக் 
கேட்டு , வாயைப் பார்த்து நிற்கும் . 

செவிக்குஉணவு இல்லாத போழ்து , சிறிது 

வயிற்றுக்கும் ஈயப் படும் . 
என்கிறார் தெய்வப் புலவர் . தமையன் மாரின் பேச் 
சைக் கேட்டறிவதுடன் குழந்தை ஜவாஹர் நிற்க 
வில்லை ; தந்தையார் மோதிலாலும் , அவர் நேசரும் 
பேசுவதையும் அறிய ஆசை கொள்வர் . மாலை வேளை 
களிலே மோதிலாலின் மாளிகையில் 

அலகபாது 
நகர அறிஞர் பலர் வந்து கூடுவர் . அவர்களுட 
உரையாடுவதை அவர் ஒரு பொழுது போக்காகக் 
கொள்வர் . 

அப்போது , இவர்கள் என்ன பேசுகிறார்கள் ? 
பார்ப்போம் ! என்று அச்சிறுவர் எட்ட மறைந்து 
நின்று , உற்றுக்கேட்பர் ; பேச்சிலே சுவை மிகுந் 
தால் , மறைவிலிருந்து தலையை நீட்டியும் உற்று 
நோக்குவர் . தந்தையார் அது கண்டதும் , தம் 
குமாரரை வாரியெடுத்து மடியின் மீது அமர்த்திக் 
கொள்வார் . அறிஞரின் உரைகளை நேரிற்கேட் 
கிறோம் ! என்று அச்சிறுவர் மகிழ்ச்சியடைவர் . 
மோதிலாலின் மனைவியார் , 

அண்ணியார் 
முதலியவர் , அடிக்கடி நோன்பு நோற்பர் ; பூசை 
புரிவர் . அவ்வேளைகளில் , 

ஜவாஹரும் ஆர்வம் 


G 


12 


ஜவாஹர்லால் நேரு 


காண 


மிகுந்து அருகே இருந்து , அனைத்தையும் கவனிப் 
பர் ; தாமும் நோன்பு நோற்பது போல நடிப்பர் . 
சில சமயங்களில் அந்நங்கையர் கங்கைக்கு நீராடப் 
போவர் ; அல்லது வந்தனை 

வழிபாடு செய்ய 
ஆலயங்களுக்குச் செல்வர் . அப்போது சிறுவரும் 
உடன் செல்வர் ; செல்லுங்காலையில் , அங்குள்ள 
காட்சிகளைக் கண்டு களிப்பர் ; பத்தரின் தொழு 
கையை உற்று 
உற்று நோக்கி 

உணர்வர் . 

சர்வர் . முற்றவும் 
துறந்த துறவிகளைக் 

அவர்கள் போகும் 
பொழுதும் ஜவாஹர் உடன் சென்று , அங்கு வந்து 
போவாரின் பேச்சு , மனப்பான்மை இவற்றை 
அறிந்து ஆனந்தம் எய்துவர் . 

ஆனந்தபவன மாளிகையிலே நீந்துவதற்காக 
ஒரு குளம் வெட்டியிருந்தார் மோதிலால் . அக் 
குளத்தில் குதித்து , நீச்சல் கற்றுக்கொள்வதில் 
ஜவாஹருக்கு ஆசை மிகும் . எங்கே போனாலும் 
சரி ; யாரைக் கண்டாலும் சரி ; புதிய புதிய செய்தி 
களையும் நிகழ்ச்சிகளையும் அறிய அவர் தவறார் . 

அந்நாளிலே , தென்னாப்பிரிக்காத்தேசம் இங்கி 
லாந்துக்கு உட்பட்டிருந்தது . அந்த அடிமை வாழ்வு 
கண்டு தென்னாப்பிரிக்க மக்கள் மனமொப்பவில்லை . 
அவர்கள் போயர்கள் எனப்படுவார்கள் . அவர்கள் 
ஆயுதம் தரித்து இங்கிலாந்துடன் போருக்கு எழுந் 
தார்கள் , 

எழுந்த போது , ஆங்கிலச் சேனைக்கும் 
அவர்களுக்கும் பல சண்டைகள் நடந்தன . 

அச்சண்டைகளின் விவரம் பத்திரிகைகளிலே 
வெளியாகும் . அவற்றை ஜவாஹர் ஆவலுடன் 
படித்தறிவர் ; போயரிடமே மிக்க பரிவு கொள்வர் . 
ஏன் ? 

அடிமை வாழ்விலிருந்து விடுபடவே போர் 
புரிவதால் , போயரே வெற்றி பெற வேண்டும் 
என்று அவர் மனம் விரும்பி நிற்பர் . இளமையில் 


சீரிய உணவு 


13 


9 . 


இடையே 


பல 


எளியவர்பால் அவ்விதம் ஜவாஹர் கொண்ட பரிவு , 
நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது . 

போயர் யுத்தத்துக்குப் பின் , ருஷியாவுக்கும் 
ஜப்பானுக்கும் 

போர் கிளம்பியது . 
மிகச்சிறிய தேசமான ஜப்பான் மிகப் பெரிய 
ருஷியாவை 

எதிர்க்க முனைந்து முயலும் 
னும் அடைந்து வரும் . இதனையும் பத்திரிகையிலே 
படிக்கப் படிக்க அச்சிறுவரின் ஊக்கம் ஓங்கும் ; 
உற்சாகம் வளரும் . 

உடனே ஜப்பான் தேசத்தைப் பற்றியசெய்தி 
களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை 
ஜவாஹருக்கு அதிகரித்தது . ஜப்பானிய சரித் 
திரத்தை வாசித்ததும் , அவரது மனம் விரிந்தது .. 
பழங்கால ஜப்பானிய வீரரின் வாழ்க்கை வரலாறு 
அப்பாலரின் உள்ளத்தைக் கொள்ளை கொண்டது . 
ஜப்பானைப் பற்றிய நூல்கள் பலவும் அவரது பெட் 
டியில் நிரம்பின . 
அப்போதே , எனது உள்ளத்தில் 

உள்ளத்தில் தேசீய 
இலட்சியங்கள் உதிக்கலாயின. யான் இந்தியாவின் 
சுதந்தரத்தைக் குறித்து எவ்வளவோ எண்ணலா 

ஐரோப்பாவின் ஆதிக்கத்திலிருந்து 
சியா விடுபட வேண்டும் என்றும் விரும்பி 
நின்றேன் ; வீரச் செயல்கள் விளைக்க 

இசசை 
காண்டேன் . கையில் வாள் தாங்கி , இந்தியாவின் 
சுதந்தரத்தை நிலை நாட்டவும் நினைக்கலானேன் ! 
என்று தமது சுய சரிதையிலே பண்டித ஜவாஹர் 
எழுதியுள்ளார் . 

" தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டும் , என்பது 
ஒரு பழமொழி . இளமையில் முளைத்த இலட்சியமும் 
உணர்ச்சியும் வயது ஆக ஆக , நம் பண்டிதரிடம் 
விரிவடைந்தன . ஆதலின் , தமது வாழ்வையும் அறி 
வையும் தேச சேவையில் அவர் ஈடுபடுத்தலானார் . 


னேன ; 


டிலே , 


வயது 


5. தேசப்பற்று 
ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண் 
ஜவாஹருக்கு 

பதினைந்து 
ஆயிற்று சீமையிலே செல்வக் குமாரரைப் படிக்க 
வைக்க வேண்டும் என்று மோதிலால் விரும்பினார் . 
உடனே அவர் குடும்பம் முழுதும் இங்கிலாந்துக் 
குப் பயணமாயிற்று . 
அங்கே பணக்காரர் வீட்டுப் பிள்ளைகள் 

படிக் 
கும் டம் ஹாரோ எனப்படும் . அவ்விடத்தே 
மைந்தரைப் பள்ளியில் சேர்த்துவிட்டு, அக்குடும்பத் 
தார் இந்தியாவுக்குத் திரும்பினர் . தாம் வேற்று 
நாட்டிலே தன்னந்தனியாய் இருத்தல் கண்டு , 
ஆரம்பத்திலே ஜவாஹர் சிறிது குழம்பினார் ; 
ஆங்கில இளை ஞர் வேறு , நாம் வேறு , என்ற 
நினைப்பு வந்து அவரை மூடிக்கொண்டது . 

அங்கும் அவர் பற்பல நூல்களைப் படித்தார் ; 
பத்திரிகைகளையும் வாங்கி வாசித்தார் . 

அவை 
எல்லாம் அரசியல் மணமே நிரம்பியவை . ஏனைய 
மாணவர் 

அவரைப் போல விரிவாகப் படிக்க 
வில்லை ; பற்பல விளையாட்டுகளிலேயே 
கவனம் செலுத்தி வந்தனர் . 

கண்டு 
அவருக்கு அதிசயமே பிறந்தது . தம் 
யாருக்கும் அவ்வாறே அவர் எழுதினார் . 

அவ்வருஷ முடிவிலே , இங்கிலாந்தின் பாராளும் 
மன்றம் என்னும் சபைக்குத் தேர்தல்கள் நடந்தன . 
அவற்றைப்பற்றி ஊடுருவி நோக்கியும் படித்தும் 
வந்தார் ஜவாஹர் . ஒரு நாள் அத்தேர்தல்களைக் 
குறித்து , வகுப்பு ஆசிரியர் , மாணவரை எல்லாம் 
கள்வி கேட்டார் . 

கேட்டார் . எல்லாரும் விழித்து நின்ற 


மிக்க 


தந்தை 


தேசப்பற்று 


15 


நிலைமை , 


பலம் ஆக 


னர் . ஜவாஹரோ, தேர்தல் விவகாரங்கள் அனைத் 
தையும் விளங்க உரைத்தார் . ஆசிரியரும் மாண 
வரும் அது கேட்டு வியப்பு மிகுந்தனர் . 

. 
புத்தகமும் கையுமாய் இருந்தால் போதுமா ? 
சுற்றுப்புற 

சூழ்நிலை இவற்றையும் 
ஜவாஹர் கவனித்து 

வரலானார் . அத்தருணம் 
ரைட்டுச் சோதரர் என்பார் , ஆகாய விமானம் 
அமைத்து , அதனைப் பிரபலஞ்செய்து வந்தனர் . 
பலரும் விமானத்தில் ஏறிப் பறந்து ஆச்சரியம் 
கொண்டனர் . 
ஜவாஹர் 

தம் தகப்பனாருக்குக் கடிதம் 
எழுதியபோது விமானத்திற் பறத்தல் இங்கே பிர 

ஆகி வருகிறது . ஆதலின் , கூடிய விரை 
விலே , நானும் இந்தியாவுக்கு விமானத்தில் வந்து 
போவேன் என்று வரைந்திருந்தார் . என்ன 
மதி யூகம் ! விமானப் பயணம் வெகு பிரபலம் 
ஆகும் , என்று ஆதியிலேயே அவர் நினைத்தார் . 
அப்பால் இரண்டு உலக மகா யுத்தங்கள் நேர , 
விமானங்கள் எங்கும் பெருகிவிட்டன . மனிதரும் 
தபால்களும் இப்போது எங்கும் விமானமூலம் 
போய் வருதல் வெளிப்படை . 

1906 , 1907 இந்த ஆண்டுகளிலே இந்தியா 
விலே அரசியற்கிளர்ச்சி தீவிரமாயிற்று . 
கங்காதர திலகர் , லாலா லஜபதி ராய் , விபின சந்திர பாலர் , 
பாபு அரவிந்த கோஷ் முதலியவர் மார் தட்டி நின்று , 
சுயராஜ்யமே வேண்டும் ! என்று கூறி , அதிகாரி 
களைக் கலக்கி வந்தனர் . அதன் விவரங்களில் 
ஒரு சிறிதே இங்கிலாந்தின் பத்திரிகைகளில் வெளி 
யாகும் . 

ஆனாலும் , அவை அனைத்தையும் ஊக்கத் 
தினால் உணர்ந்து , உள்ளக் கிளர்ச்சியடைந்தார் 
ஜவாஹர்லால் . 


பால் 


16 


ஜவாஹர்லால் நேரு 


ST 


வாலைக் குழைத்து வெகுண்டெழுந்த வேங்கை 
யே போல அந்நாளிலே வீறாப்புடன் எழுந்தனர் 
வங்க இளைஞர் . பால கங்காதர திலகர் மகாராஷ் 
டிரத்தையும் தேசத்தையும் தட்டி எழுப்பி வந்தார்; 
பஞ்சாபு சிங்கமான லஜபதி ராயோ , வீர கர்ஜனை 
புரிந்து நின்றார் . அவரை அதிகாரிகள் திடீரென 
நாடு கடத்தினார்கள் , திலகர் மீதும் பெரிய வழக்குத் 
தொடுத்தார்கள் . 

அவற்றையெல்லாம் அறிந்த ஜவாஹர்லால் , 
படபடத்தார் ; மற்றைய மாணவருடன் பேசி ஆறு 
தலடைய முயன்றார் . அங்கே யாரிடம் 
ஆறுவது ? எல்லாரும் ஆங்கில இளை ஞர் . சுற்றுப் 
புற நிலைமையையே உணராத அவர்களுக்கு இந்தி 
யாவினிடம் பரிவு இருக்குமோ ? அன்பு உதிக் 
குமோ ? அப்போது , தமது தனிமை நிலை அவருக் 
குத் தெள்ளெனத் துலங்கியது . 

கரிபால்டி என்பவர் , இத்தாலிய தேச பத்தர் ; 
அத்தேசத்தின் சுதந்தரத்துக்காகப் 

சுதந்தரத்துக்காகப் போராடிய 
பெருவீரர் . அவரது வாழ்க்கைச் 

சரிதையை 
ஜவாஹர் விரும்பிப் படித்தார் ; இவ்வாறுதானே 
இந்தியாவிலும் நம் தலைவர்களும் போராடுவார்கள் ! 
என்று மனக் கண்ணால் நோக்கினார் . நோக்கவே , 
அவருக்கு அங்கே இருப்புக் கொள்ளவில்லை . 

உடனே அவர் கேம்பிரிட்ஜ் நகரஞ் சேர்ந்து , 
ஆங்குள்ள கலாசாலையிலே சேர்ந்தார் . விஞ்ஞான 
சாஸ்திரமே பட்டத்திற்கு உரிய 

உரிய பாடமாயினும் , 
அரசியல் அறிவையும் வளர்த்து வர அவர் மறக்க 
வில்லை- இந்தியாவிலே நாளுக்கு நாள் அரசியல் 
கொந்தளிப்பு அதிகரித்து வந்தது . தேசியத் தலை 
வர்களோ , தீரமுடன் அதிகாரிகளுடன் போராடி 


தேசப்பற்று 


17 


நாம் 


நின்றார்கள் . திலகரும் கோஷம் பெருங்கிளர்ச்சி 
புரிந்து வந்தனர் . 
அதை அறிந்ததும் , 

இப்பொழுது 
இந்தியாவில் - இல்லையே ! நம் தலைவர்களின் 
சொற்படி செயலாற்றக் கொடுத்து வைக்கவில் 
லையே " என்று ஜவாஹர் துடித்தார் . 

அச்சமயம் 
இலண்டனிலே படித்து வந்த இந்திய மாணவருட் 
பலரும் வங்காளப் புரட்சி வீரரின் செயலைக் 
கேட்டுப் புகழ்ந்து பாராட்டினர் . ஆயினும் , 
என்ன ! எல்லாம் அனற்கக்கும் பேச்சளவிலேயே 
அமைந்தன . 

அவருள் பலரும் ஐ.ஸி. எஸ் . உத்தியோகமோ , 
உயர் நீதி மன்றத்தில் நீதிபதி பதவியோ , பின்னா 
ளிலே பெற்ற போது , அரசியலில் தொடர்பே 
கொள்ளாது போயினர் என்று தமது சுயசரிதை 
யில் வருந்தி வரைந்திருக்கிறார் வீர ஜவாஹர் . 

சொல்லுதல் யார்க்கும் எளிய ; அரியவாம் 

சொல்லிய வண்ணம் செயல் ! 
என்னும் பொய்யா மொழி பொய்க்குமோ ? அவர் 
சீமையில் இருந்தபோது லஜபதிராய் , விபின சந்தி 
ரர் , கோகலே முதலியவர் அங்கே அரசியல் விஷய 
வாதாடச் 

சென்றிருந்தனர். அவர்களுள் 
லஜபதிராயின் மீதே ஜவாஹருக்கு அன்பு பிறந் 
திலகரின் கொள் கையும் 

கிளர்ச்சியும் 
அவருக்குப் பெரிதும் பரவசம் ஊட்டின. அதனால் ,, 
திலகதாஸராகவே அவர் திகழ்ந்தார் . 

அக்காலத்திலே அவர் தந்தையாரான மோதி 
லால் நேரு காங்கிரஸ் 

சபையிற்சேர்ந்து , 
நிதானக் கட்சியிலேயே 

இருந்து வந்தார் . 
ஆயினும் , வர வர அந்நிதானம் தீவிரமாக மாறத் 


மாக 


மகா 


ஜ.நே. - 2 


18 


ஜவாஹர்லால் நேரு 


தொடங்கிய விதத்தை அடுத்து வரும் பக்கங்களிற் 
பார்க்கலாம் . 

ஐ.ஸி. எஸ் . பரீட்சையில் தேறினால் , கலெக்ட 
ராகவும் நீதிபதியாகவும் வரலாம் . ஆகவே , அப் 
பரீட்சைக்குப் போகலாம் என்று ஜவாஹர் ஆரம் 
பத்திலே நினைத்தார் . அப்பாலோ, அது வேண்டா ; 
தந்தையாரின் தொழிலிற்புகுவோம் ; பாரிஸ்டர் 
பட்டம் பெறுவோம் , என்று துணிந்தார் . 

அவ்விதமே பாரிஸ்டர் பட்டம் எய்தி , 1912 
ஆம் ஆண்டு இந்தியாவுக்குத் திரும்பினார் பண்டித 
ஜவாஹர்லால் நேரு . 


6. தெரிந்து தெளிதல் 
செல்வச் சீமானின் செல்வக்குமாரர் ஜவாஹர். 

எனவே , சும்மா இருந்து சுகமே வாழலாம் . 
அவரது மதிநுட்பமும் செயலாற்றும் சிந்தையும் 

ச் சுகவாழ்வினுக்கு ஒவ்வா . ஆதலின் , பிறந்த 
தேசத்திற்குப் பயன்படுதல் வேண்டும் ; பெருஞ் 
செயல் புரிதல் வேண்டும் , என்னும் துடிப்புடனே 
அத்திருக்குமாரர் இந்தியாவுக்குத் திரும்பினார் . 

அதற்குரிய தலைவரை நாடியடைதல் அவசியம் ; 
ஏற்ற தோழரையும் இனிது எய்தல் முக்கியம் ; தேச 
நிலையை ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும் ; காலமும் 
இடமும் கருதி முயலுதல் தேவை . 

ஆதலின் , 
அத்தகைய ஆராய்ச்சியில் ஜவாஹர் இறங்கினார் . 

தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு 

அரும்பொருள் யாதொன்றும் இல் . 
என்பது மெய்ம்மொழி 

அல்லவா ? 

இந்தியா 
வுக்கு வந்து சேர்ந்த 1912 - ஆம் ஆண்டின் முடி 


தெரிந்து தெளிதல் 


19 


ை 


வயிறு 


விலே , பங்கிபுரம் எனும் நகரில் நடைபெற்ற காங் 
கிரஸ் மகாசபைக்கு அவர் ஒரு பிரதிநிதியாய்ச் 
சென்றார் ; அச்சபையிலே தலைவர்களின் ஆடை 
நேர்த்தியையும் ஆடம்பரப் பேச்சையுமே கண்டார் ; 
எல்லாம் வெளி மயக்கே என்று கொண்டார் . 

கோபால கிருஷ்ண கோகலே என்பார் ஒரு 
ரே உள்ளன்புடன் உழைக்கும் உத்தமரென் 
பது ஜவாஹருக்குத் தோன்றியது . தோன்றவே , 
கோகலே அமைத்துள்ள இந்திய ஊழியர் சங்கம் என் 
பதில் சேர்ந்து சேவை செய்யலாமென அவர் கருதி 
னார் . ஆனாலும் , அச்சங்கத்தின் சொல்லும் செய 
லும் அவரது கருத்தைக் கவரவில்லை . 

வளர்க்க வகையின்றி , முறிச் சீட்டு 
எழுதிக்கொடுத்து , ஒப்பந்தத்தின் மேல் பிஜித் தீவு 
சென்றிருந்த நம்மவர் , அங்கே ஆடுமாடுகளினும் 
இழிவாக வாழ்ந்து வந்தனர் . இந்த ஒப்பந்தக் கூலி 
முறை ஒழிய வேண்டும் , என்று இந்தியா எங்கும் 
கிளர்ச்சி நடந்து வந்தது . 

வாடி வதங்குபவருக்கு வகை தேடி அமைக்கும் 
துடிப்பு மிகுந்த வீர ஜவாஹர் , 

வீர ஜவாஹர் , அக்கிளர்ச்சி 
யிலே பங்கு கொண்டார் . தென்னாப்பிரிக்காவிலே 
வெள்ளையரின் நிறத்திமிருக்கு ஆளாகி வருந்திய 
நம்மவரின் நலத்திலும் அவரது நாட்டம் பதிந்தது . 
அதற்கு ஐம்பதினாயிரம் ரூபாய் 

சேர்த்துக் 
கொடுத்து அவர் உதவினார் . 

அவ்வாறிருக்கையில் ஐரோப்பாவில் 1914 - ஆம் 
ஆண்டில் முதல் உலக 

மகா யுத்தம் மூண்டது . 
அடிமைகளாய்க் 

கிடந்த இந்தியருட்பலரையும் 
போர்ச் சேவகத்துக்கு 

சேவகத்துக்கு இங்கிலாந்து இழுத்துச் 
சென்றது ; இங்கிருந்து ஏராளமான பணத்தையும் 


20 


ஜவாஹர்லால் நேரு 


எடுத்துக்கொண்டது . அவ்வேளை , ஏன் என்று எடுத் 
துப் பேசக்கூடிய தீவிரவாதி ஒருவரும் இல்லை . 
திலகரோ , சிறையில் கிடந்தார் . 

யாரேனும் தலை தூக்கினால் , மண்டையிலே 
அடிக்கும் நோக்குடன் இந்தியப் பாதுகாப்புச் சட்டம் 
என்பதை அதிகாரிகள் இயற்றியிருந்தார்கள் . இந் 
திய மக்களுக்கோ , மனத்தகத்தே மிக்க எரிச்சல் 
உண்டு. ஆனாலும் , இங்கிலாந்தை நேசிப்பதாக விதி 
யின்றி எல்லாரும் விளம்பி நின்றனர் . எனினும் , 

, 
மகாயுத்தத்தில் இங்கிலாந்து 

இங்கிலாந்து அழிந்து போய்விட 
வேண்டும் என்று விரும்பாதார் இலர் . 

பின்பு லோகமானிய திலகர் விடுதலை பெற்று 
வந்தார் ; தேசத்தை மீண்டும் தட்டியெழுப்ப , ஹோம் 
ரூல் சங்கம் எனப்படும் சுயராஜ்ய சங்கங்களை ஏற் 
படுத்தினார் . சென்னையிலுள்ள பிரமஞான சங்கத் 
தின் தலைவியாரான அன்னி பெஸண்டம்மையாரும் 
அத்தகைய சங்கங்களை அமைத்து , அரிய கிளர்ச்சி 
செய்து வந்தனர் . 

அக்கிளர்ச்சியும் இயக்கமும் ஜவாஹரை 
இழுத்தன . தேசத்திலே காங்கிரஸின் முனைப்புப் 
பெருகியது . அதில் அவர் கலந்து கொள்ளத் தவற 
வில்லை ; ஆயினும் , பொதுக்கூட்டங்களிலே பேசத் 
தயங்கினார் . 1915 - ஆம் வருஷத்திலே அலகபாது 
நகரில் ஒரு பொதுக்கூட்டம் 

நடந்தது . 
பேசும் வண்ணம் , பலரும் அவரை வேண்டிக் 
கொண்டனர் . 

அவரும் ஒரு சிறிது பேசி அமர்ந்தார் . கூட்டம் 
முடிந்தது . ஸர் தேஜ் பகதூர் ஸாப்ரூ என்பார் - அல 
கபாதிலே பெரிய வழக்கறிஞர் -அரிய மேதை 
அவரைக் கட்டித் தழுவிப் பாராட்டினார் . அதன் 


அதில் 


தெரிந்து தெளிதல் 


21 


இல்லை . 


பின்பே , பொதுக்கூட்டங்களில் பெரிதும் பேசத் 
துணிந்தார் ஜவாஹர் . ஸாப்ரூவே சிறந்த தேசத் 
தலைவராவார் , என்று அன்று இளைஞர் பலரும் 
எதிர் பார்த்தனர் . 

ஜவாஹரும் அங்ஙனமே ஆதியில் எண்ணில் 
ராயினும் , பின்னர் ஏமாறிப்போனார் . தீவிர நோக் 
கும் போக்கும் கொண்டுள்ள தம் குமாரர் , வெடி 
குண்டும் துப்பாக்கியும் கையாளும் புரட்சிக் கூட்டத் 
தில் புகுந்துவிடுவாரோ என்று மோதிலாலுக்கு 
அச்சம் நிகழ்ந்தது . பலரும் அவ்விதமே எண்ண 
நேர்ந்தது . ஆயினும் என்ன ? 
அத்தகைய புரட்சியில் எனக்குப் 

எனக்குப் பற்று 
எனினும் , அரசியலிலே நமக்கிருந்த இழி 
நிலை கண்டு , நான் பொறுக்கவில்லை. நிமிர்ந்து 
நின்று எதிர்க்க வேண்டும் என்பதே என் துணிவு . 
அன்னிய ஆட்சியைப் போக்க வேண்டுமாயின் , 
தனி மனிதனும் தேசமும் வீறாப்பான செயலாற்றி 
னாலதான் சிறப்புண்டு ! என்று அவர் சொல்லி 
யுள்ளார் . 

ஜவாஹர் , செயலில் சிந்தை வைக்கு முன்னம் , 
ஆய்ந்து கூர்ந்து பார்ப்பார் ; அவ்விதம் எண்ணிப் 
பார்த்த பின்பே செயலில் இறங்குவார் ; இறங்கி 
விட்டால் , முன்வைத்த காலைப் பின் வாங்குவதென் 
பது அவரிடமில்லை . 

தம் மனத்துக்கு உகந்த தலைவரையும் , செய 
லுக்கு ஏற்ற துணைவரையும் , அதற்கு ஒத்த காலத் 
தையும் அவர் எண்ணி நிற்கையில் , 1916 - ஆம் வரு 
ஷம் இலட்சுமணபுரியில் நடந்த காங்கிரசிலே 
மகாத்துமா காந்தியைச் சந்திக்க நேர்ந்தது . தென் 
னாப்பிரிக்காவிலே காந்தி செய்த சேவை அவ்வள 
வாக ஜவாஹரின் உள்ளத்தில் ஊன்றவில்லை. 


22 


ஜவாஹர்லால் நேரு 


பீகார் மாகாணத்திலுள்ள சம்பரான் ஜில்லா 
அவுரி உழவருக்கு உழைக்க மகாத்துமா முயன்ற 
காலையில் , ஊரை விட்டுப் போ ! என்று அதிகார 
ஆணை பிறந்தது . அந்த அதிகார ஆணையை அவர் 
எதிர்த்து , ஊரை விட்டுப் போகேன் !! உங்களால் 
ஆனதைச் செய்யலாம் ! என்று சொல்லிய மாற்றம் 
ஜவாஹரின் மனத்தை அள்ளியது . 

அதன்பின் , கவியரசியார் சரோஜினி தேவியா 
ரின் பாக்களும் பேச்சும் ஜவாஹருக்குப் பரவசம் 
ஊட்டின ; 

தேசீய உணர்ச்சியையும் 
செய்தன . 


ஓங்கச் 


7. காந்தி நேசம் 
முதல் உலக மகாயுத்தத்தின் போது ஆளையும் 

பணத்தையும் இங்கிருந்து இஷ்டம் போல 
ஆங்கிலேயர் கொண்டு போனது ஒரு புறமிருக்க , 
அவர்கள் தேன் சொட்டப் பேசியும் நம்மை மயக்கி 
வந்தார்கள் ; யுத்தம் தீர்ந்ததும் , 

அரசியலைத் 
திருத்தி அன்பு காட்டுவோம் , என்று வானளாவ 
வாய்ப்பறை அறைந்தார்கள் . 

இலவு காத்த கிளி போல நம்மவர் இருக்கும் 
சமயம் , ரௌலட்டுச் சட்டம் என்பதை இயற்றினர் 
அதிகார வர்க்கத்தார் . சிளர்ச்சி 

புரிவாரை 
உடனே பிடித்து , விசாரணை இல்லாமல் சிறைக் 
குள் தள்ளுவதே அச்சட்டத்தின் நோக்கமாம் . 
குதிரை தூக்கிப் போட்டதும் அல்லாமல் குழியும் 
பறித்ததே ! என்று மக்களுக்கு மிக்க ஆத்திரமே 
மூண்டது . 

அந்நிலையில் , மக்களின் ஆவேசத்தை அமைதி 
யான வழியில் திருப்பக் கருதிய காந்திமகானோ, எல் 


காந்தி நேசம் 


23 


லாரும் ஒரு நாள் முழுதும் உண்ணா 

உண்ணா நோன்பு 
கொண்டு , வேலைகளையெல்லாம் நிறுத்தி , ஆண்டவ 
னைத் தொழுது , பொதுக்கூட்டம் கூட்டிச் சத்திய 
விரதம் பூண வேண்டும் , என்றார் . அவ்வாறே தேச 
மக்கள் நடந்தார்கள் . 

பஞ்சாபு மாகாணத்திலே அமிருதஸரஸ் நகரில் 
அவ்விதம் கூடியிருந்த ஜனங்களின் மீது பீரங்கி 
கொண்டு சுட்டுப் படுகொலை புரிந்தான் ஜெனரல் 
டயர் என்பான் . ஆங்கிலேயர் அவனுக்குப் பண 
முடிப்பும் பட்டாக்கத்தியும் பரிசளித்தனர் . பாரத 
சமூகம் அது கண்டு பதைப்புக் கொண்டது . 

இதற்கிடைபிலே , ஆங்கிலேயர் ஓரளவு 
திருத்தம் வழங்கினர் . அதனையும் பஞ்சாபு படு 
கொலையையும் பற்றி ஆலோசிக்க அமிருதஸரஸ் 
நகரிலே 1919 - ஆம் 

1919 - ஆம் வருஷ முடிவில் காங்கிரஸ் 
கூடியது . 

லோகமானிய திலகரும் அதற்கு வந் 
திருந்தார் ; காந்தியும் விஜயஞ் 

விஜயஞ் செய்திருந்தார் . 
பலர் மகாத்துமா காந்தியின் மீதே மோகங்கொண்டு 
விட்டனர் . மகாத்துமா காந்திக்கு ஜே ! என்னும் 
கோஷமும் வலுத்தது . 

அது கண்டு பிரமித்தார் ஜவாஹர் . பஞ்சாபு 
படுகொலையை விசாரித்தறியக் காங்கிரஸ் மகா 
சபையும் ஒரு பஞ்சாயத்தை நியமித்தது . அதில் 
மோதிலால் , சித்தாஞ்சன தாஸ், பண்டித மாளவியா, 
ஜயக்கர் ஆகிய சட்டப் பேரறிஞர் அங்கம் வகித் 
தனர் . ஜவாஹர் அதன் காரியதரிசியராய் விளங் 
கினார் . 

அப்பஞ்சாயத்துச் சபையின் முன்பு பற்பல 
ஆலோசனைகளைச் சொல்லி நின்றார் மகாத்துமா 
காந்தி . அவை நவீனமாயும் புதுமையாயும் இருந் 


24 


ஜவாஹர்லால் நேரு 


தன . சபையார் அவற்றை ஏற்கத் தயங்கினர் . 
உடனே காந்தி தமது சொல்திறனும் சத்தியவாத 
முங் கொண்டு அவற்றை அனைவரும் ஏற்கச்செய் 
தார் . 

காரியதரிசியாரான ஜவாஹருக்கு 
கண்டு மலைப்பும் மதிப்பும் ஓங்கிவளர்ந்தன . உடனே 
அவரையே பின் பற்றி நடக்க வேண்டும் என்று 
ஜவாஹர் நினைத்தார் . 

பஞ்சாபு படுகொலைக்கும் பரிகாரம் வேண்டும் ; 
சுயராஜ்யமும் பெறவேண்டும் , என்று ஒத்துழையாப் 
போர் முறை தொடங்கினார் மகாத்துமா . அப்போது 
காந்தி பத்தராக நடக்க ஜவாஹர் முன் வந்தார் . 
காந்தியின் பேச்சு , திட்டவட்டமாயிருந்தது . அதில் 
அன்பு மிளிர்ந்தது ; சாந்தம் தவழ்ந்தது . அனை 
வரும் அதில் ஆழ்ந்து போயினர் . 
காந்தி அடக்கமும் 

அமைதியும் நிறைந்த 
மனிதராய்த் தோன்றினும் , 

தோன்றினும் , அவர் சொல்லிலே 

விருவிருப்பும் , சத்தியும் , தூய்மை 
யும் ஆகிய அனைத்தும் தவழ்ந்தன . 
அவரை நான் ராஜதந்திரியெனக் கொண்டேன் . 
நானும் அக்குணங்களை 

அடைய விரும்பி நின் 
றேன் , என்கிறார் ஜவாஹர் 

தந்தையாருடன் சேர்ந்து ஏழாண்டு வழக்கறி 
ஞர் தொழிலை நடத்திய காலையிலே,, அங்குள்ள 
ஜமீந்தார்களின் பக்கம் ஜவாஹர் வழக்காடியிருக் 
கிறார் . அப்போது ஜமீந்தார்களின் குணக்கேடு 
கள் அவருக்கு ஓரளவு புலப்பட்டன . 1920 - ஆம் 
ஆண்டு காந்தியின் போர் முறை தொடங்கியதும் , 
அதுபற்றி ஜவாஹர் ஐக்கிய மாகாணத்திலே கிரா 
மந்தோறும் சென்று பேச நேர்ந்தது 

அது சமயம் உழவரின் குறைகள் அவருக்கு 
நன்கு தெரிய வந்தன . உடனே கசிந்துருகி அவர் 


வேகமும் 


ஆதலின் , 


காந்தி நேசம் 


25 


கண்ணீர் மல்கினார் ; உழவரின் நிலையை உயர்த்த 
வேண்டும் , என்பதை உணர்ந்தார் ; தேச நிலை 
உயா , உழவரின் நிலை உயர்தல் வேண்டும் என்று 
கங்கணம் பூண்டார் . பொதுக்கூட்டத்திலே பேசத் 
தயங்கிய அவரை விரைந்து பேச வைத்தவர்கள் 
அந்த உழவர்களே ஆவார்கள். 

அவருக்கு அன்று , அழகாக , ஆடம்பரமாகப் 
பேசத் தெரியாது . மனிதருக்கு மனிதர் பேசிக் 
கொள்வது போலவே ஹிந்தியில் பேசி வந்தார் . 
சித்திரமும் கைப்பழக்கம் ; செந்தமிழும் நாப்பழக் 
கம் , என்பர் அறிஞர் . உழவரிடம் பேசிப் பேசி 
முடிவிலே பெரிய பேச்சாளர் ஆனார் ஜவாஹர் . 
1920-21 இந்த 

இந்த ஆண்டுகளில் கிராமங்களுக்குச் 
சென்று , ஏழை உழவருடன் கனிந்து பேசுவதி 
லேயே ஜவாஹரின் காலம் கழிந்ததெனக் கூற 
வேண்டும் . 

அங்கே உழவரின் இயக்கம் 
உழைப்பால் ஓங்கியது . நமக்கும் சத்தியுண்டு, 

உழவர்கள் நினைக்கத் தொடங்கினார்கள் . 
குனிந்து குமுறி நடந்தவர்கள் தலை நிமிர்ந்து நடக் 
கத் தைரியம் எய்தினார்கள் ; ஜமீந்தார்கள் அநீதி 
யாக நடந்தால் , தட்டிப் பேசவும் கேட்கவும் தங் 
களுக்கு உரிமையுண்டென உணர்ந்தார்கள் . 

தேசத்தின் அந்நாள் நிலையையும் , பழைய பெரு 
மையையும் நினைத்துப் பார்ககையில் , அஹிம்ஸை 
மார்க்கமே உயர்ந்தது , சத்திய நெறியே சாலச் 
சிறந்தது என்று 

நம்பிய ஜவாஹர் , அவ்விரு 
கொள்கைகளையும் எங்கும் பரப்பி வந்தார் . அத 
னால் , உழவரிடத்திலே என்றுமில்லா ஒற்றுமை 
யும் மனவலியும் வளர்ந்தோங்கின. 


ஜவாஹரின் 


2 


என 


26 


ஜவாஹர்லால் நேரு 


நெஞ்சிடிந்த மக்கள் நிமிர்ந்து நடத்தலையும் 
நேர்மையுடன் இருத்தலையுங் கண்டு , அதிகாரிகள் 
பிரமித்தார்கள் ; பயந்தார்கள் ; ஜவாஹரின் ஊழி 
யங் கண்டு ஒரு பக்கம் உள்ளம் உவந்தார்கள் ; ஒரு 
பக்கம் உள்ளம் உடைந்தார்கள் . 

இயக்கம் உதித்த நாள் தொட்டுக் குடும்பத்தை 
யும் உல்லாசத்தையும் 

ஜவாஹர் 

மறந்தார் ; 
தேச வேலையிலே முனைந்தார் ; வயற்காடுகளிலே 
தங்கு தடையின்றி நடந்து சென்றார் ; ஏழைகளின் 
பால் இரக்கம் மிகுந்தார் ; கிராம வாழ்வே கண்ணிய 
வாழ்வெனக் கருதினார் ; சொல்லிலும் செயலிலும் 
ஒழுங்கே அவசியம் என்பதை உணர்ந்தார் . 


8 . 


அரச விருந்தாளி 


காந்தியின் சத்திய இயக்கம் , 1921 - ஆம் ஆண் 

டில் உதித்தது . வாக்காளருட்பலரும் சட்ட 
சபைத் தேர்தல்களை வெறுத்தனர் ; வக்கீல்களோ , 
வழக்கு மன்றங்களை விட்டு விலகினார்கள் . மாண 
வரும் 

பள்ளிச்சாலைகளைத் துறந்து வெளியே 
வந்தனர் . சத்தியப் போரை நாடும் நகரமும் நன்கு 
அறிந்து கொண்டன . 

அந்த ஆண்டு நம் தேச சரித்திரத்திலே 
முதன்மை கொண்ட முதல் ஆண்டாம் . அத்தறு 
வாயிலே, சுதந்தர தேவி நகைமுகம் காட்டினாள் ; 
பாரத ராணி துயில் நீங்கித் துடித்து எழுந்தாள் . 
ஆயிரக்கணக்கிலே 

தலைவர்களும் 

தொண்டர் 
களும் , சிறைகளிலே அரசரின் விருந்தாளிகள் 
ஆனார்கள் . அவர்களுள் ஜவாஹரும் ஒருவர் ! 

காட்டு வெள்ளம் போல இயக்கம் பொங்கிப் 
பரத்தல் கண்டு , ஆங்கில அரச குமாரரை அதிகார 


அரச விருந்தாளி 


27 


மனக் 


வர்க்கம் இந்தியாவுக்கு வரவழைத்தது ; இளவரச 
ரைக் கண்டால் 

கண்டால் இந்திய மக்கள் இயற்கையான 
ராஜபத்தி மேலிட்டு , இயக்கத்திலிருந்து விலகி 
விடுவார்கள் என்பதே 

என்பதே அவ்வர்க்கத்தின் 
கருத்தாம் . 

இளவரசர் வருங்கால் , எல்லாரும் கடைகளை 
மூடி , வேலைகளை யெல்லாம் நிறுத்தி , வீட்டுக்குள் 
ளேயே இருத்தல் வேண்டும் , என்று காந்தி மகான் 
ஆணையிட்டார் . 

ஆகவே , ஆங்கில இளங்கோ 
எங்கே 

சென்றாலும் , தெருக்களிலே காக்கை 
குருவிகளும் தென்படவில்லை. எங்கும் உயிரற்ற 
நகரையே அக்கோமானார் கண்டு , உள்ளத்துடே 
சலிப்புக் கொண்டார் . 

அந்நிலையை உண்டுபண்ணி வந்த மோதிலா 
லையும் ஜவாஹர்லாலையும் அதிகாரிகள் சிறைக்குள் 
தள்ளினார்கள் . தலைவர்களைக் காவலில் இட்டத 
னால் , இயக்கம் சிறிதும் தளரவில்லை ; மிகவும் 
வலுத்தது . இளவரசருக்கு வரவேற்பு இல்லை , 
என்னும் எழுத்தும் கோஷமும் எங்கும் மலிந்தன . 

இலட்சுமணபுரி நகரின் சிறைக்குள்ளே 
ஜவாஹர் ஆறு மாதம் கிடக்க வேண்டும் , என்று 
தீர்ப்புப் பிறந்தது . தம் தந்தையார் , பெரிய தகப் 
பனார் புதல்வர் 

புதல்வர் இவர்களுடன் ஜவாஹர் சிறை 
வாசம் புரிந்தார் . காலையிலே துயில் எழுந்ததும் , 
அவர் தாமும் பிறரும் வதியும் இடத்தை நன்கு 
சுத்தம் செய்வார் ; தமது உடையையும் , தந்தை 
யாரின் உடையையும் துவைத்து உலர்த்துவார் 
கைராட்டையிலே நூல் நூற்பார் ; பின்பு , தொண் 
டர்களுக்கு அரசியல் பாடம் புகட்டுவார் ; அன்பர் 
களுடன் தேச விஷயமாக 

அளவளாவுவார் . 


28 


ஜவாஹர்லால் நேரு 


வேண்டுவாருக்கு ஹிந்தியும் உருதுவும் கற்பிப்பார் ; 
மாலை வேளைகளிலே பொழுது போக ஒரு சிறிது 
விளையாடுவார் . சுகபோகத்தில் திளைத்தவர் சிறை 
வாச நிலையைக் குறித்து வருந்தவில்லை 

ஆறு மாதம் தண்டிக்கப் பெற்றும் , மூன்று 
மாதத்திலேயே ஜவாஹருக்கு விடுதலை கிட்டியது . 
கிட்டியதும் , அன்னிய ஆடைகளை வாங்குவதில்லை , 
என்று வாக்களித்திருந்த ஜவுளி வர்த்தகரை அவர் 
கண்டு பேசி , ஊக்கம் ஊட்டினார் ; வாக்குறுதியில் 
தவறுபவரின் கடைகளை மறியல் செய்யவும் வழி 
கோலினார் . 

அது கண்ட அதிகாரிகள் கோபங் 
கொண்டு குதித்தார்கள். 


அதன் விளைவாக , மறுபடியும் அவரை அதி 
காரிகள் கைது செய்து , வழக்கு நடத்தினார்கள் . 
அப்போது அவர் கொடுத்த வாக்கு மூலத்தின் 
சுருக்கம் இது : 

“ நீதியான நோக்கம் கொண்டு அமைதியாக 
மறியல் செய்தல் குற்றமா ? குற்றம் என்றால் , 
நான் குற்றவாளிதான் குறித்த ஒரு செயலைச் 
செய்யவோ செய்யாதிருக்கவோ பிறரை வேண்டிக் 
கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு . 

" நாங்கள் எங்கள் தேசத்திற்காகப் போராடு 
கிறோம் . பிற நாட்டாருக்குத் தீங்கு செய்தல் 

நோக்கமுமன்று ; விருப்பமும் அன்று . 
இந்தியாவின் நேசத்தை விரும்பினால் , இங்கிலாந்து 
தன் பாவங்களைப் போக்கிக்கொள்ள வேண்டும் . 
உண்மையிலே சிறைவாசம் எங்களுக்கு அமரவாச 
மாகிவிட்டது ! இந்தியா விடுதலை பெறும் என் 
பதில் இம்மியும் ஐயமில்லை ! 


எங்கள் 


அரச விருந்தாளி 


29 


" எனக்குக் கிட்டியுள்ள பேறு கண்டு, யான் 
பெரிதும் களிக்கின்றேன் ! சுதந்தரப் போரிலே 
இந்தியத் தாய்க்குப் பணி புரிதல் ஒரு பேறு 
அல்லவா ? அதிலும் காந்தியின் தலைமையில் பணி 
புரிதல் அப்பேற்றினை இரட்டிப்பாக்கும் ! அன்புக் 
குரிய தேசத்திற்காக வாடி வதங்குதல் எம்மாத் 
திரம் ! அது பற்றி எங்கள் ஆருயிரை வழங்குவ 
தினும் அரிய பேறு உண்டோ ? 

இவ்வாறு வாக்கு மூலம் கொடுத்த பின் , அவ 
ருக்கு ஒன்றரை வருஷம் தண்டனை விதிக்கப் 
பெற்றது . இரண்டாவது முறை அவர் சிறை 
புகுந்த காலத்திலே , நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த 
தேசபத்தர் பலர் , சிறையிற்கிடந்து உழன்றனர் . 
சிறை வாசத்தை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண் 
டாலும் , சிறை வாச நிலைமையும் கொடுமையும் 
அவர்களால் தாங்க முடியவில்லை . 

அது பற்றி வீர தேசபத்தன் முணுமுணுத் 
தால் , அவனைத் துன்புறுத்துதல் சிறையதிகாரி 
களின் 

வழக்கம் . இளைஞனொருவன் மிகவும் 
அற்பமான குற்றமொன்று செய்தான் . அதனைக் 
குற்றமெனல பொருந்தாது . ஆயினும் , அதிகாரி 
கள் சீறி எழுந்தார்கள் . 

சுருங்கச் சொன்னால் , அந்த இளைஞனை அம் 
மணமாக்கி , முக்கோணத்திலே கட்டி நிறுத்திக் 
கொண்டு , பிட்டத்திலே 

பிட்டத்திலே சவுக்கால் அடித்தனர் ; 
சுரீர் என்று அடி வந்து தாக்கியதும் , மகாத்துமா 
காந்திக்கு ஜே ! என்று அவன் கோஷம் செய்தான் . 

மயங்கி மெய்மறந்து போகும் வரையில் அவனை 
அதிகாரிகள் அவ்வாறு அடித்து வந்தார்கள் . 
பின்னாளிலே , வெடிகுண்டு வீசும் புரட்சிக் கூட்டத் 
தின் தலைவன் ஆனான் அவ்விளவல் . 


நாபா 


நாபா 


9. விலங்குடன் வீதி வலம் 
பதினெட்டு மாதம் தண்டனை விதித்தும் , 

ஒன்பது மாதத்துக்குள் ஜவாஹரை அதிகாரி 
கள் விடுவித்தார்கள் . மீண்டும் அவர் தேசப்பணி 
யில் முனைந்து , டில்லியில் நடந்த காங்கிரசுக்குச் 
சென்று திரும்பினார் . அப்போது நாபா சம்ஸ் 
தானத்திலே அதிகார ஆணவம் தாண்டவம் ஆடு 
வது அவருக்குத் தெரிய வந்தது . 

பஞ்சாபு மாகாணச் சம்ஸ்தானங்களில் இரண்டு 
பாட்டியாலா , 

எனப்படும் . இரண்டுக்கும் 
இடையே பகை முற்றி , வைரம் பாய்ந்தது . பாட்டி 
யாலாவின் பக்கம் அதிகாரவர்க்கம் பரிந்து நின்று , 

மகாராஜாவை அரியணையிலிருந்து அகற்றி 
விட்டது . அதனால் , நாபாவிலும் அதற்கு வெளியி 
லும் பெருங்கிளர்ச்சி தோன்றியது . 

நாபாவிலே ஜெயிதோ என்னும் ஒரு சிறிய 
நகரம் உண்டு . அங்ககரிலுள்ள சீக்கிய குருத்துவா 
ரத்திலே சமய விழா ஒன்று நடைபெற்று வந்தது . 
கிளர்ச்சிக்கு அஞ்சிய சம்ஸ்தான அதிகாரி , அவ் 
விழாவை நிறுத்திவிட்டார் . 

சமய விழாவை 
நிறுத்துவதா ! என்று பஞ்சாபு சீக்கியர் பெரிதும் 
சினம் பூத்தனர் . 

அது பற்றி , அச்சீக்கியர் ஒருபதின் மரை 
அனுப்பி , அவ்விழாவை நடத்த ஏற்பாடு செய்த 
னர் . அந்நகரின் எல்லை சேர்ந்ததும் , அப்பதின் 

நையப்புடைத்து , மோட்டாரில் ஏற்றி , 
இரவு நேரத்திலே நடுக்காட்டில் கொண்டு போய் 
விட்டுவிடுதல் அதிகாரிகளின் வழக்கம் . சீக்கியர் 
அதற்குச் சளைக்காமல் , மேலும் மேலும் 
அனுப்பி வந்தனர் . 


மரை 


பலரை 


விலங்குடன் வீதி வலம் 


31 


அச்செய்தியை ஜவாஹர் அறிந்தார் . நேரில் 
சென்று பார்க்கவேண்டும் என்று அவருக்கு ஆவல் 
மிகுந்தது . அவ்வாறே பார்த்தறியும் வண்ணம் சீக் 
கியத் தலைவர்களும் அவரை வேண்டிக்கொண்டார் 
கள் . தம் தோழர்களான கித்வானி , சந்தானம் என் 
பவர்களுடன் பண்டிதர் பயணமானார் . 


வை 


எல்லாரும் ஜெயிதோ நகரம் 

நகரம் சேர்ந்தனர் . 
சீக்கியரின் குழுவோ , முன்னதாகச் சென்றது . 
அதற்குப் பின்னே வெகு தொலைவில் சென்றார் 
பண்டிதர் . அப்போது , நாபா போலீஸ் அதிகாரி 
ஒருவர் தோன்றி , ஜவாஹரிடம் ஓர் உத்தரவை 
நீட்டினார் . அதில் நாபா எல்லைக்குள் நீங்கள் காலடி 

வத்தல் கூடாது . வைத்திருந்தால் , உடனே நாபா 
எல்லையைத் தாண்டிப் போய்விடவேண்டும் , என்று 
கண்டிருந்தது . 

பண்டிதர் அந்த உத்தரவைப் பார்த்ததும் , 
நாபா 

எல்லைக்குள்ளேதானே இருக்கிறோம் ! 
எனவே , 

எல்லைக்குள் காலடி வைக்கக் கூடாது , 
என்பதில் அர்த்தம் ஏது ? நாபா எல்லையை விட்டுப் 
போகவேண்டுமானால் , அடுத்த இரயில்வண்டி புறப் 
பட வெகுநேரம் இருக்கிறதே ! இடையிலே என்ன 
செய்வது ? அச்சீக்கியருக்கும் எனக்கும் தொடர்பு 
இல்லையே ! என்று அதிகாரியிடம் சொன்னார் . 

போலீஸ் அதிகாரி அதனை மதியாமல் , அம் 
மூவரையும் சிறை செய்து , ஓர் அறையில் அடைத்து 
வைத்தார் ; பிறகு அச்சீக்கியரை வழக்கம் போலச் 
சம்மையாக அடித்து , நடுக்காட்டில் கொண்டு 
போய் விட்டார் . இதற்குள் மாலைப்பொழுது கிட்டி 


G 


விட்டது . 


32 


ஜவாஹர்லால் நேரு 


அதனைப் 


S 


, 


6 


அதிகாரிகளின் 


ஜவாஹரையும் சந்தானத்தையும் கையோடு 
கைபிணைத்து , அதிகாரிகள் விலங்கிட்டார்கள். அவ் 
விலங்கிலிருந்து நீண்ட சங்கிலியொன்று தொங்க , 
டித்துக்கொண்டு , 

போலீஸ்காரன் 
முன்னே நடந்தான் . அவன் பின்னே இருவரும் 
நடந்து செல்ல நேர்ந்தது . கித்வானியையும் அவ் 
விதமே கை விலங்கிட்டு , மற்றொருவன் நடத்திச் 
சென்றான் 

. 
ஜெயிதோ நகரின் வீதியிலே அவ்வாறு மூவரை 
யும் போலீஸார் நடத்திச் சென்றனர் . சங்கிலி 
பூட்டி நாயை இழுத்துச் செல்வது போல , நம்மை 
இழுத்துச் செல்கின் றனரே ! என்று முதலிலே 
மூவரும் சிறிது கோபங்கொண்டனர் ; பின்போ, 

இத்திருவிளையாடலையும் கண்டு 
களிப்போம் என்றே களித்துச் சென்றனர் . 
அடிமைத் தேசத்துக்குப் பணி புரிவதில் எத்தனை 
யோ அவமதிப்புக்கு ஆளாக வேண்டும் அல்லவா ? 

இரவு புகுந்ததும் , போலீஸார் அம்மூவரை 
யும் ஒரு ரயில் வண்டியிலே ஏற்றினர் ; மறுதினம் 
பகல் பன்னிரண்டு மணிக்கு நாபா நகரம் போய்ச் 
சேர்ந்தது . அவ்வண்டி . ஜவாஹரின் வலக்கை , 
சந்தானத்தின் இடக்கை இரண்டையும் பிணைத்து 
விலங்கு போட்டிருந்தனர் . 

ஓர் இரவும் பாதிப் பகலும் அந்நிலையிலுள்ள 
இருவரும் எவ்வாறு இங்குமங்கும் நகர்வது ? எவ் 
விதம் படுத்து உறங்குவது ? எங்ஙனம் சிறுநீர் கழிப் 

எவ்வாறு உண்டு, உண்ணீர் கொள்வது ? 
நாபா நகரின் சிறைக்கூடம் சேர்ந்ததும் , கைவிலங் 
கைக கழற்றின அன்று இரவிலே மூவரும் 
வெறுந்தரையில் படுக்க நேர்ந்தது . அந்த அறை 
யோ , அழுக்கின் இருப்பிடம் . 


பது ? 


. 


வேலி மீது பாய்தல் 


33 


இரவிலே தூங்குகையில் , 

ஜவாஹரின் மீது 
சுண்டெலிகள் துள்ளிக் குதிக்கும் . சுருங்கச் சொன் 
னால் , அப்பால் விசாரணை என்று ஒன்று நடந்தது . 
அதனை நடத்திய அதிகாரிக்கோ , விசாரணை என் 
பது இன்னது என்பதே தெரியாது . நீதிபதியை 
அங்கே போலீஸார் ஆட்டிப் படைத்தனர் ; அடிக் 
கவும் புகுந்தனர் . அது சமயம் ஜவாஹர் குறுக்கிட 
நேர்ந்தது . 

முடிவிலே இரண்டரை வருஷம் தண்டனை கிட் 
டியது அம்மூவருக்கும் . சிரித்த முகத்துடன் அதனை 
அம்மூவரும் ஏற்றுக்கொண்டனர் . அத்தண்டனை 
கேட்டு உலகம் சிரித்தது . அதிகாரிகளும் வெட்கங் 
கொண்டார்கள் . சின்னாள் சென்றதும் , அம் 
மூவரும் விடுதலையடைந்தனர் . 


10. வேலிமீது பாய்தல் 


அருகே , 


கங்கை , 


அலகபாது நகருக்கு 

யமுனை , சரசுவதி ஆகிய மூன்று நதிகளும் கூடு 
கின்றன . அதனைத் திரிவேணி சங்கமம் என்பர் .. 
பன்னீராண்டுக்கு ஒரு முறை நிகழும் கும்பமேளா 
முழுக்கு நாளில் பத்து லட்சக்கணக்கான மக்கள் 
அங்கே நீராடுதல் உண்டு. அது சமயக் கடமையு 
மாம் . 

காசி மாநகரிலே பல்கலைக் கழகத்தை நிறு 
விய பண்டித மதன் மோகன் மாளவியா சமயப் 
பற்று மிகுந்தவர் . நீராட வரும் மக்களுக்கு உரிய 
வசதி அனைத்தையும் அவர் தேடி அமைப்பார் . 
1924 - ஆம் ஆண்டிலே அத்தகைய முழுக்கு நாள் 
வந்தது . 

கணக்கில்லாத மக்கள் 
விட்டார்கள் . 


வந்து 


ஜ. நே . - 3 


34 


ஜவாஹர்லால் நேரு 


அப்போது நதியிலே வெள்ளம் அதிகம் ; வேக 
மும் மிகுதி . ஆதலின் , யாரும் நீராடக்கூடாது 
என்று அதிகாரிகள் ஆணை பிறப்பித்தார்கள் ; நீரா 
டும் துறைக்குப்போகும் வழியிலே மிகப் பெரிய மா 
வேலியும் போட்டுவிட்டார்கள் . 

போலீஸ் வீரரை 
யும் இராணுவ வீரரையும் காவலுக்கு நிறுத்திவைத் 
தார்கள் . 

பண்டித மாளவியா அஃது அறிந்து , இருநூறு 
தொண்டர்களுடன் 

சென்று , 

அம்மரவேலிக்கு 
முன்னே தரையில் உட்கார்ந்து சத்தியாக்கிரகம் 
செய்யலானார் . பத்திரிகைகளில் அதனைப் படித்த 
தும் , பண்டித ஜவாஹர் வேடிக்கை பார்க்கப் 
போனார் அவ்விடத்துக்கு . 

அதிகார தடபுடலையும் மாளவியாவின் அமை 
தியையும் கண்டவுடனே , ஜவாஹர் தம்மை மறந்து , 
தாமும் ஒரு தொண்டராய் மணலிலே அமர்ந்து 
கொண்டார் . 

உச்சிப்போது நெருங்க நெருங்க , 
மணலின் சூடு அதிகரித்தது ; தாகமும் பசியும் எழுந் 
தன . எத்தனை 

நாழிகை இவ்விதம் வீற்றிருப்ப 
தென அவர் பதைபதைத்தார் . 

மரவேலியோ , ஆளுயரத்திற்கு மேலிருக்கும் . 
தாண்டரின் இருமருங்கிலும் இராணுவவீரர் ஆயு 
தங்களுடன் நிற்கின்றனர் . அக்காட்சியைக் கண்டு 
ஜவாஹர் பொறுக்கவில்லை . அவ்வளவில் , அவர் 
எழுந்து சென்று , அப்பெரிய மரவேலியின் உச்சி 

தாவி அமர்ந்தார் . இதற்குள் தொண்ட 
னாருவன் தேசீயக் கொடியொன்றை அவரிடம் 
நீட்டினான் . 

அதனை அவர் அவ்வேலியின் உச்சிமீது நாட்டி 
வணங்கினார் . இரண்டு மூன்று தொண்டரும் அவ 


மீது 


வேலிமீது பாய்தல் 


35 


ரைப் பின் பற்றினர் . எல்லாம் கண்ணிமைப் 
பொழுதிற்குள் நடந்தேறின . இதற்குள் இராணுவ 
வீரர் சீறி வந்தனர் . அவர்களைப் பார்த்துச் சிரித்த 
வண்ணம் , வேலிக்கு அப்பால் குதித்தார் ஜவாஹர் , 
வெயிலின் கொடுமை தணியவேண்டி அத்திரிவேணி 
சங்கமத்தில் நீராடி வந்தார் . 

சுடும் மணலில் மாளவியா சும்மா உட்கார்ங் 
திருத்தலை நோக்கியதும் , ஜவாஹருக்கு இரக்கமும் 
திகைப்பும் மேலிட்டன . உடனே மாளவியாவின் 
பக்கத்தில் அவரும் அமரிக்கையாய் அமர்ந்தார் . 
பகற்போது கழிந்து , பிற்பகல் புகுந்தது . காத்து 
நின்ற குதிரை வீரர் தடபுடல் பண்ண ஆயத்தமா 
யினர் . 


ஜ 


அவ்வீரர் வந்து தொண்டரைத் தாக்குவரென 
வாஹர் நினைத்தார் . இதற்கிடையில் , எட்ட நின்ற 
ஜனக்கூட்டமும் பரபரப்புக்கொண்டது . எல்லாம் 
உணர்ந்த மாளவியா , தமது தள்ளாத வயதிலே திடீ 
ரென எழுந்து எதிர்த்து நிற்கும் குதிரை வீரரின் 
இடையே தந்திரமாகப் பாய்ந்தார் . தொண்டரும் 
சந்து கண்ட இடத்தில் நுழைந்தனர் . 

இதற்குள் மரவேலியிலே இங்கொன்று அங் 
கொன்றாகச் சில மரத்துண்டுகளை மக்கள் பிடுங்கி 
எறிந்தார்கள் . வேலியிலே வழி கண்டதும் , எல்லா 
ரும் அதனூடே புகுந்து , துறை குறுகி , ஆற்றில் 
இறங்கி , ஆனந்தமாக நீராடினர் . 

காவல் புரிந்து 
நின்ற போலீஸாரும் இராணுவத்தாரும் மக்களைத் 
தடுக்கப்பார்த்தும் முடியாமல் திரும்பிவிட்டனர் . 

இரண்டொருவருக்கு அற்பமான காயம் ஏற் 
பட்டது . அவ்வளவுதான் ! மேற்கொண்டு அதிகாரி 


36 


ஜவாஹர்லால் நேரு 


காரணமாக 


கள் ஒன்றும் செய்யவில்லை . முதுமையும் நோயும் 

உடல் நலிந்திருந்தும் , காலை முதல் 
மாலை வரையில் சுடுமணலிலே மாளவியா அமர்ந் 
திருந்ததும் , அப்பால் விரைந்தெழுந்து வீரரின் 
நடுவே துள்ளிப்பாய்ந்ததும் , தீரத்துடன் கடுகிச் 
சென்று நீராடியதும் , நினைக்க நினைக்க ஆச்சரி 
யமேயாகும் ! என்று ஜவாஹர்லால் நேரு எழுதி 
யிருக்கிறார் . 

மரவேலியைத் தாண்டிச் சென்றது பற்றி அதி 
காரிகள் வழக்குத் தொடுப்பார்களென ஜவாஹர் 
எதிர் பார்த்தார். மாளவியாவின் மீது 

வழக்குத் 
தொடுக்க அவர்கள் துணியவில்லை 

அதனால் , 
தொண்டரும் பிறரும் வழக்கில் சிக்காமல் தப்பினர் . 


சமயமாவது ! சடங்காவது ! என்று சில சம 
யங்களில் ஜவாஹர் பேசுவார் . அவர் ஹிந்துவா , 
முகம்மதியரா ! என்று சிலர் ஐயமுறுவதும் உண்டு. 
சமயத்திற்கு உரிய அடையாளங்களில் அவருக்குப் 
பற்றுதல் இல்லை. ஆனாலும் , ஒழுக்கத்தில் அவர் 
உயர்ந்தவர் ; நீதியும் நேர்மையும் மிகுந்தவர் என் 
பதை எல்லாரும் எண்ணிப் பார்க்க வேண்டும் . 

தாம் சுற்றிப் பார்க்கும் இடங்களிலே சமயச் 
சின்னங்களான அற்புதச் சிலைகளைக் கண்டால் , 

அமைப்பின் நேர்த்தியைப் 
சிற்பங்களின் சிறப்பை நோக்கினால் , அவர் சிறிது 
நேரம் தம்மை மறந்து அவற்றை ஊடுருவி நோக்கி , 
உள்ளத்திலே ஓர் இன்பம் கொள்வார் . 
அவரது முகமே கண்ணாடி போல எடுத்துக் காட்டும் . 


ஆலய 


பார்த்தால் , 


அதனை 


11. வீறிட்டெழுதல் 
காந்தி மகான் தோன்றி , சத்தியப் போர் முரசு 

கொட்டு முன் , தேசமக்கள் இருந்த நிலைமை 
யாது ? தேசீயக் கவிஞரான பாரதியாரின் வார்த்தை 
யில் விளம்புவதானால் , சிப்பாயைக் கண்டஞ்சுவார் ; 
ஊர்ச்சேவகன் வருதலைக் கண்டு மனம் பதைப் 
பார் ; துப்பாக்கி கொண்டு ஒருவன் தூரத்தே வரக் 
கண்டால் வீட்டிலே புகுந்து ஒளிந்து கொள்வார் ; 
எப்போதும் கைகட்டியே நிற்பார் . இம்மட்டோ ? 
கஞ்சி குடிப்பதற்கிலார் - அதன் 

காரணங்கள் இவையென்னும் அறிவும் இலார் ; 
பஞ்சமோ பஞ்சம் என்றே - நிதம் 

பரிதவித் தேயுயிர் துடிதுடித்துத் 
துஞ்சி மடிகின் றாரே ! - இவர் 

துயர்களைத் தீர்க்க ஓர் வழியிலையோ ? 
இவ்விதம் தேம்பிச் சோம்பிக் கிடந்த தேசம் , 
தெம்புடன் எழுந்து , தோள் தட்டிச் சுதந்தரப் 
போரிலே குதித்தது . ஏறக்குறைய ஓர் இலட்சம் 
பேர் வீறிட்டெழுந்து சிறைக்கோட்டம் நண்ணி 
னர் . அத்தகைய வீறாப்புக்கும் விழிப்புக்கும் காரண 
மான மகாத்துமா காந்தியை அதிகாரிகள் தொட 
வில்லை . 

தினம் தினம் அப்பெருமான் புதிய புதிய 
அறிக்கை வெளியிட்டுப் போரை நடத்தி வந்தார் . 
அந்த அறிக்கை கண்டு , மக்களுக்கு ஊக்கமும் உற் 
சாகமும் ஓங்கின ; ஒழுங்கும் கட்டுப்பாடும் உரு 
வாயின . தேசம் ஒரு முகமாகத் திரண்டு நின்றது . 
அதுகண்ட அரசாங்கத்துக்கு அச்சமே மிகுந்தது . 
அவரைக் கைதி செய்தால் , பேராபத்து நேரும் 
என்பதே அரசாங்கத்தின் சிந்தனையாம் . 


38 


ஜவாஹர்லால் நேரு 


அந்நிலையிலே ஐக்கிய மாகாணத்தைச் சேர்ந்த 
சௌரிசாரா என்னும் இடத்தில் ஜனங்களிலே ஒரு 
சிலர் இரண்டு மூன்று போலீஸாரைக் கொன்று 
போட்டனர் . அது அறிந்ததும் , அஹிம்ஸைக்குத் 
தேசம் இன்னும் தயாராகவில்லை என்று காந்தி 
மகான் 

கூறி , 

றி , அச்சத்தியப் போரை நிறுத்தி 
விட்டார் . 

உள்ள மும் உடலும் ஒருங்கே நடுங்கிக் கிடந்த 
அரசாங்கத்துக்கு அப்போர் நிறுத்தம் பேராறு 
தலை அளித்தது . காந்தியைக் கண்டு கலங்கிக் 
கிடந்த அந்த அரசாங்கமோ , அப்பால் அவரைக் 
கைது செய்து ஆறு வருஷம் காவல் தண்டனை 
விதித்தது . அது சமயம் சிறையில் கிடந்த ஜவாஹர் 
உட்படத் தலைவர் பலரும் காந்தியின் செயலைக் 
கேட்டுக் கடுங்கோபம் கொண்டனர் . 

சுதந்தர தேவி தோன்றி , நகைமுகம் காட் 
டும் தறுவாயிலா போரை நிறுத்துவது ! என்பதே 
பலரின் வருத்தமாகும் . எதிரிக்குத் துன்பம் எது 
வும் நினைப்பதுமில்லை என்பதே மகாத்து மாவின் 
கோட்பாடாகும் . அதனை அஹிம்ஸைக் கொள்கை 
என்பர் . அஹிம்ஸை 

அஹிம்ஸை என்பது சபதம் போன்ற 
கொள்கை ஆகுமா ? சமயக் கோட்பாடு போன்ற 
தும் ஆகுமா ? இது பற்றி ஜவாஹரின் கருத்து 

? 

சௌரிசாரா சம்பவம் அஹிம்ஸைப் போரின் 
வளர்ச்சிக்கு ஒத்த தன்றுதான் . ஆயினும் , எங் 
கேயோ ஒரு மூலையில் ஒரு சிலர் தவறி நடந்தால் ,, 
அதற்காகச் சுதந்தரப் போரை நிறுத்திவிடுவதா ? 
முப்பது கோடி மக்களும் சிந்தை , செயல் இவற்றில் 
அஹிம்ஸை கொள்ள முடியுமா ? கொள்ளும்படி 
நம்மால் ஆக்க முடியுமா ? 


யாது 


வீறிட்டெழுதல் 


39 


போலீஸார் நம்மை வேண்டுமென்று குத்திக் 
கிளப்பும் பொழுது , நம்மில் எத்தனை பெயர் வெகுளி 
கொள்ளாதிருக்க முடியும் ? எந்த நிலையிலும் சினம் 
என்பது தோன்றக்கூடாது , என்றால் , அஹிம் 
ஸைப் போர் 

போர் என்பது தவறத்தான் செய்யும் . 
அஹிம்ஸை என்பது நோன்பு போல , சபதம் போல 
ஒரு கொள்கையாய் இருத்தல் ஒண்ணாது . 

( தனிப்பட்ட மனிதர் அஹிம்ஸை என்பதை 
மதக் 

கோட்பாடாகக் கொள்ளக்கூடும் ; 
னின்று இம்மியும் பிறழக் கூடாது என்றிருக்க 
முடியும் . அரசியல் நோக்கமுள்ள சபையும் சரி, 
சங்கமும் சரி , அரசியல் நோக்கம் கொண்டு நடக் 
கையில் அஹிம்ஸையை ஒரு நோன்பாகவோ சபத 
மாகவோ கொண்டிருக்க இயலாது ! 

அஹிம்ஸையைக் குறித்து ஜவாஹரின் மெய்க் 
கருத்து அதுவேயாகும் . சத்தியப் போர் இயக் 
கத்தை மகாத்துமா நிறுத்தியிராவிட்டால் , அந்த 
இயக்கமானது கோரிய பலனை எய்தியிருக்கும் . அர 
சாங்கமும் அந்த இயக்கத்தைத் தனது வல்லமை 
கொண்டு நிறுத்தியிருக்க முடியாது என்பதே தலை 
வர்களின் கருத்து . 

ஒத்துழையாப் போர் ஓங்கி நின்ற காலையிலே 
அரசாங்கத்துக்கு ஆதாரமான போலீஸ் என்ன - 
இராணுவம் என்ன- இந்திய அதிகாரிகள் என்ன 
எல்லாரும் தேச ஆவேசத்துக்கு ஆளாகித் தத் 
தளிப்பான நிலையில் இருந்தனர் ; அன்னிய அர 
சாங்கத்துக்க 

உண்மை ஊழியம் புரிவதாயின் , 
அது தேச நலனுக்குத் தீங்காய் முடியும் . அவ்வாறு 
தீங்கு புரிவதா ? என்பதே தத்தளிப்பின் காரண 
மாகும் . 


கு 


40 


ஜவாஹர்லால் நேரு 


ஒப்பற்ற தலைவரைச் 

தலைவரைச் சிறைக்குள் தள்ளிய 
வுடனே , தேசம் திகைப்புக் கொண்டுவிட்டது . 
இதர தலைவர்களும் சிறைக்குள்ளே கிடக்கையில் , 
தேச நலத்தை மதியாமல் , சுயநலத்தையே மதித்து 
நின்ற நபர்கள் , தலையாட்டம் கொண்டுவிட்டார்கள் . 
நாளடைவிலே தேச மக்களை அலுப்பும் சலிப்பும் 
சூழ்ந்து கொண்டன . இந்நிலையில் , ஏன் 
கேட்பார் யார் ? என்று அதிகார வர்க்கம் இறு 
மாப்புக்கு ஆளாகிவிட்டது . 


என்று 


ல் 


31 


12. சமூக 

சேவை 
பண்டித ஜவாஹர்லால் 1922 - ஆம் ஆண்டு 

சிறையிலிருந்து வெளி வந்ததும் , சத்தியப் 
போர் நின்றுவிடவே , தேச 

நிலைமை 

மாறி 
விட்டது . ஆயினும் , 

ஆயினும் , காந்தியே தலைவர் என்று 
ஜவாஹர் கொண்டிருந்தார் . சிறையிலே 

சிறையிலே கிடந்த 
மையால , அவரைக் கண்டு 

கண்டு பேச ஜவாஹரா 
முடியவில்லை. 

எனினும் , காந்தியின் திட்டங்களைத் 
தமக்குள்ளேயே அவர் ஆராய்ச்சி செய்து நின்றார் . 

சட்டசபை விலக்கு , சத்தியப் போர் முறை 
யின் முக்கியக கூறுகளில் 

ஒன்று அல்லவா ? 
அதனால் , அதிகார வர்க்கத்தின் செல்லப்பிள்ளை 
களும் கைப்பொம்மை போன்றவர்களும் திறந்த 
வீட்டில் திருடன் நுழைவதேபோல அக்கோட்டை 
களில் புகுந்து அதிகார வர்க்கத்தின் செயல்களுக் 
கெல்லாம் ஒப்பங் கொடுத்து நின்றார்கள் . 

அது பற்றி நம் தேசத்திற்குப் பெருங்கேடு 
விளையலாயிற்று . சிறையிலிருந்து வெளி வந்த 
சித்தரஞ்சன தாஸர் அக்கேட்டினையுணர்ந்து வருந்தி 
னார் ; சர்க்காரின் கோட்டையான சட்ட சபைகளைக் 


சமூக சேவை 


41 


தாஸரின் 


ஆதலின் 


9 


னர் . 


கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு 

முடிவு கட்டினார் ; 
தேசத்திற்குத் தீங்கு விளைக்கும் சுயநலப் பூனை 
களை அங்கிருந்து விரட்டி ஓட்ட வேண்டும் என்று 
முனையலானார் . 

பண்டித ஜவாஹரின் தந்தையாரான பண்டித 
மோதிலாலும் 

கருத்தில் ஈடுபட்டார் . 
இருவரும் சேர்ந்து , தேசமெங்குஞ் 
சென்று , அத்துறையிற் கிளர்ச்சி செய்து வந்த 

அது சுய ராஜ்யக் கட்சி இயக்கம் எனப்படும் . 
அதில் ஜவாஹருக்கு நம்பிக்கை இல்லை . ஆயினும் , 
அதனை அவர் எதிர்க்கவில்லை 

காந்தி மகான் சிறையில் கிடக்கையில் , அவ 
ரைக் கலந்து கொள்ளாமல் , அவரது இயக்கத்தில் 
மாறுதல் செய்ய ஜவாஹருக்கு உத்தேசம் இல்லை . 
காந்தி இயக்கத்தில் மாறுதல் கூடாது என்றிருந்த 
கட்சியார் - தீவிர ஒத்துழையாதார் - அதனை 
எதிர்த்தனர். அத்தகைய ஜவாஹர் தமக்குத் 
தோன்றிய வகையில் சேவை செய்யவே கருதி 
நின்றார் . 

இரண்டு வருஷம் சிறையில் இருந்த பின் , 
மகாத்துமா காந்தி விடுதலை பெற்றதும் , தேச 
நிலையை உணர்ந்து , சுயராஜ்யக் கட்சியினருக்கு 
ஆசி கூறினார் . அரசியல் போர் எவ்வகையிலே 
னும் நடந்து வரட்டும் என்பதே காந்தியின் கருத் 
தாம் . சட்டசபைப் போரில் நம்பிக்கை 

நம்பிக்கை இல்லா 
தார் , கதர் உற்பத்தி , மது விலக்கு , தீண்டாமை 
ஒழிப்பு இவற்றில் கவனம் செலுத்தி வந்தனர் .. 

அப்போது நகரசபை , ஜில்லாச் சபை முதலிய 
வற்றை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பது ஏற் 
பட்டது . அவ்விதமே நகர சபைகளில் 

சிறந்த 


42 


ஜவாஹர்லால் நேரு 


தலைவர்கள் புகுந்தார்கள் . கல்கத்தா நகரசபைக்கு 
சித்தரஞ்சன் தலைவர் ஆனார் ; ஆமதாபாது நகா 
சபைக்கு வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினார் . 
அவ்விதமே அலகபாது நகரசபைக்கு நம் ஜவாஹர் 
தலைமை ஏற்றார் . 

ஏறக்குறைய இரண்டரை வருடகாலம் அத் 
தலைமையிலிருந்து ஜவாஹர் ஆற்றிய பணி மெச் 
சத் தகுந்தது . நகரசபை 

ஜில்லாச் 
இவற்றை ஸ்தல ஸ்தாபனங்கள் என்பர் . 

இவைக 
ளல்லாம் அரசாங்கம் ஆட்டி வைக்கிறபடியே 
ஆட வேண்டும் . இவற்றில் வேலை செய்பவரோ , 
தம்மை ஜன ஊழியர் என்று கருதாமல் , ஜனங் 
களின் 

எஜமானர் என்றே நினைத்து 
வந்தனர் . 

அரசாங்கத்திலும் அதன் அங்கமான நகர 
ஜில்லாச் சபைகளிலும் வேலை பார்ப்பவர் பொது 
ஜன ஊழியர் என்று சொல்லப்படுவர் . 

அவர் 
களுக்குக் கிடைக்கும் சம்பளம் ஜனங்களின் வரிப் 
பணத்திலிருந்தே கொடுக்கப்படுகிறது . ஆதலின் 

, 
அவர்கள் 

ஜனங்களின் 

ஊழியர்களே 
யாவார்கள் . 


நடந்து 


பொது 


அன்னிய ஆட்சி இங்கே நடந்து வந்த வரை 
யில் அந்த உத்தியோகஸ்தர்களுட்பலரும் அரசாங் 
கத்தின் ஆணைப்படி ஜனங்களை ஆட்டிப் படைத்து 
வந்தனரேயன்றி , ஜனங்களுக்கு உண்மையில் 
ஊழியம் புரியவில்லை . ஜவாஹர் நகர சபையின் 
தலைவர் ஆனதும் , அனைவரும் 

தம்மை 

ஜன 
சேவகர் என்றே கருதலாயினர் . 

நகரசபை எது செய்தாலும் , அரசாங்கத்தின் 
ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெற்றாக வேண் 


சமூக சேவை 


43 


சபை 


டும் என்னும் சட்டமுண்டு அந்நிலையிலே அச் 

கருதும் வண்ணம் உண்மையில் ஊழியம் 
புரிய எவராலும் முடியாது . இந்த நிலையை மாற்றி 
அமைத்த பெருமை ஜவாஹரைச் சாரும் . 
சாங்க அதிகாரிகள் 

அடிக்கடி குறுக்கிடுவதும் 
அவரது தலைமைக் காலத்தில் மலையேறியது . 

இனி , ஆங்கில ஏகாதிபத்தியம் நம்மைக் கட்டி 
யாளும் உணர்ச்சியை மக்களுக்கு ஊட்ட வேண்டி , 
ஏகாதிபத்திய விடுமுறை நாள் என்று ஆண்டிலே 
ஒரு நாள் விடுமுறை வரும் . அப்போது நகரசபை 
அக்கருத்தையொட்டிக் கொண்டாட்டம் நடத்தும் . 
அதனையொழித்து , திலகர் திருநாள் , காந்தி திருநாள் 
என்னும் திருநாட்களை அவர் ஏற்படுத்தினார் ; அந் 
நன்னாட்களைக் கொண்டாடி , தேசிய உணர்ச்சியை 
ஊட்டவும் வழி தேடினார் . 
பெரிய 

அதிகாரிகளோ , கவர்னர்களோ, 
கவர்னர் ஜெனரல்களோ வந்தால் , அவர்களை வர 
வேற்று நகரசபைகள் மிக ஆடம்பரமாக 
சாரம் நடத்தும் . கவர்னர் ஜெனரல் வந்த போது 
அவருக்கு வரவேற்பு அளிக்க அச்சபை மறுத்தது ; 
ஆனால் , தேசத்தலைவர்களை வரவேற்று உயர்வாக 
உபசாரம் அளித்தது . கட்டாயமாக எல்லாச் 
சிறுவரும் படித்தாக வேண்டும் என்று அவர் ஒரு 
திட்டம் வகுத்தார் தாய் மொழிக்கு ஆக்கம் 
தேடினார் . 

அவ்விதமெல்லாம் நகரசபையை நடத்தி எல் 
லாருக்கும் ஜவாஹர் வழி காட்டினார் . ஜவாஹரை 
அரசாங்க விரோதி , ஆபத்தான மனிதன் என்று 
முன்பு வசைபேசிய பெரிய அதிகாரிகளே , அவரது 
நிருவாகத்தைக் கண்டு 

மனமாரப் 

பாராட்டி 
னார்கள் . 


13 . 


மேனாட்டின் ஏகபோகம் 


பண்டித ஜவாஹர்லால் நேருவுக்கு 1916 - ஆம் 

ஆண்டிலே டில்லி மாநகரில் திருமணம் நடந் 
தேறியது. 

அவரது வாழ்க்கைத் துணைவியராய் 
வாய்த்த தேவியார் , ஸ்ரீமதி கமலா என்பவர் . அம் 
மாதரசியாரும். செல்வச் சீமானாரின் அருமைப் 
புதல்வியார் . 

இந்தியாவிலுள்ள பிரபுக்கள் , பெருமக்கள், 
உயர்தர அதிகாரிகள் , உரை மிகுந்த அறிஞர்கள் 
முதலிய பலரும் கடிமணத்திற்கு விஜயஞ்செய்து , 
அறுவகைச் சுவையும் நிரம்பிய உணவுண்டு, 
உள்ளம் பூரித்தனர் ; மணமகனாரையும் மணமகளா 
ரையும் வாழ்த்தி , அவர்களுக்கு விழுமிய பரிசும் 
அளித்தனர் . 

இருபத்தேழாவது வயதிலே ஜவாஹர் இல் 
வாழ்க்கையை மேற்கொண்டார் ; நான்காண்டுகள் 
அவ்வாழ்க்கையை இனிது நடத்தினார் ; பின்னர்த் 
தேசத்தின் அழைப்பை அறிந்து , தேசசேவை 
யிலே மூழ்கிவிட்டார் . 1920 - ஆம் ஆண்டு முதல் 
வீட்டிலே சிலநாள் , சிறையிலே பலநாளாக அவரது 
வாழ்நாள் கழிந்து வந்தது . 

தாரமும் குருவும் தலைவிதி , என்பர் ; நிதியும் 
கணவனும் விதியின் பயனாம் . முன்னை நல்வினையின் 
பயன் , இருவரும் கருத்தொருமித்த காதலராய் 
வாழ்ந்து வந்தனர் . 

1926 - ஆம் ஆண்டில் ஸ்ரீமதி கமலா தேவி 
யாருக்குக் காசநோய் கண்டது உடனே ஐரோப் 
பாத்தேசஞ் சென்று அரிய மருத்துவம் தேடித்தர 
ஜவாஹர் கருதினார் . 


L 


மேஜட்டின் ஏகபோகம் 


45 


கம் 


அப்போது , ஐரோப்பாவைச் சேர்ந்த பெல்ஜிய 
நாட்டிலுள்ள பிரஸ்ஸல்ஸ் நகரில் ஏகாதிபத்திய 
எதிர்ப்பு மகாநாடு நடைபெற இருந்தது . மேனாட் 
டினர் , தமது படைப்பலத்தையும் சூழ்ச்சித்திறத் 
தையும் கொண்டு , ஆசியா , ஆப்பிரிக்காக் கண்டங் 
களிலுள்ள கறுப்பு மனிதர்களை அடக்கியாண்டு 
வந்தனர் . 

வெள்ளை நிறத்தினரான மேனாட்டினர் ஆளப் 
பிறந்தவர் ; கறுப்பு மனிதரோ , கை கட்டிச் சேவ 

புரியப் பிறந்தவர் , என்பதே அம்மேனாட் 
டாரின் கொள்கை . நவீன நாகரிகத்திலும் , மிருகப் 
பிராயமான பலத்திலும் தேர்ச்சி பெறாத கறுப்பு 
மனிதரோ, கடவுளே என்று அன்னாருக்கு அடங் 
கிக்கிடந்தனர் என்றே கூற வேண்டும் . 

ஐரோப்பிய நாடுகள் பலவற்றினுக்கும் ஆசியா, 
ஆப்பிரிக்காக் கண்டங்களிலே பற்பல பிரதேசங் 
கள் அடிமைப்பட்டுக் கிடந்தன . அப்பிரதேசங் 
களின் நலபலங்களையெல்லாம் மேனாட்டார் பறித் 
துப் புசித்து , ஏகபோகமாய் வாழ்ந்து வந்தனர் . 
சாறெல்லாம் வெள்ளையருக்கே உரியது ; கறுப் 
பருக்கோ , சக்கைதான் உரியது . 

கைத்துடையான் காற்கீழ் ஒதுங்கும் கடல் 
ஞாலம் , என்றார் ஒரு கவிஞர் . மேனாடுகளிலே , மிக்க 
பணம் சேர்த்து வந்த முதலாளிகளோ , கிழக்குத் 
தேசங்களை அடிமைப்படுத்தி ஆண்டதுடன் நிற்க 
வில்லை ; தங்கள் தங்கள் நாடுகளிலே பெரிய பெரிய 
ஆலைகளையும் தொழிற்சாலைகளையும் நிறுவி , அங் 
குள்ள ஏழைத் தொழிலாளரைக் கசக்கிப் பிழிந்து, 
கர்வத்துடன் நடந்து வந்தார்கள் . ஆங்காங்குள்ள 
அரசுகளும் அவர்களுக்கு அடங்கிக் கிடந்தன . 


46 


ஜவாஹர்லால் நேரு 


அநேக 


சபை 


அவ்விதம் தனி ஆதிக்கம் செலுத்தி வந்த நாடு 
களில் இங்கிலாந்தை முதன்மையாகச் சொல்ல 
வேண்டும் . இங்கிலாந்து ஒரு சிறிய தீவு . ஆனாலும் , 
அதற்கு உலகெங்கும் - ஐந்து கண்டங்களிலும் 
நாடுகள் சொந்தம் . 

அந்நாடுகளின் 
அரசியல் , பொருளாதாரம் எல்லாம் இங்கிலாங் 
துக்கே பயன்பட்டு வந்தன . தவிர , அத்தீவின் 
மக்களில் சிலரோ , நிறத்திமிரும் கொண்டு தருக்கித் 
திரிந்தனர் . 

காந்தியின் சத்தியப் போர் தொடங்கிய நாள் 
தொட்டு , அந்நிலையை நம்மவர் 

நன்குணர்ந்து , 
தலை தூக்கி நின்று , அவர்களைத் தட்டிப் பேசி வந்த 
னர் . வரவே , ஏகாதிபத்தியச் செருக்கை எதிர்த்து 
அடக்க மகாநாடு கூடுவதை நமது காங்கிரஸ் மகா 

உணர்ந்து கொண்டது ; ஐரோப்பாவுக்குச் 
செல்லும் ஜவாஹரைத் தனது பிரதிநிதியாகவும் 
அமைத்து , அதில் கலந்து கொண்டு தக்கது செய்ய 
ஆணையிட்டது. 

ஜவாஹர் அந்த ஏகாதிபத்திய 
எதிர்ப்பு மகாநாட்டில் உற்சாகத்துடன் 
கொண்டார் : உலகின் பல பாகங்களிலே ஒடுக்கி 
அடக்கப்பட்டுக் கிடந்த நாடுகளின் பிரதிநிதிகளை 
நேரிற்கண்டு பேசி , அங்கங்குள்ள மக்களின் இழி 
நிலையைத் தெள்ளென அறிந்துகொண்டார் ; தீவிர 
மாக இந்தியாவின் சுதந்தரத்தை நாடி நின்றமை 
யால , இங்கே வாழ முடியாமல் ஐரோப்பிய நாடு 
களில் வசித்து வந்த நம்மவரையும் பார்த்து மிக்க 
உணர்ச்சியும் ஆவேசமும் எய்தினார் . 

அகில தேச ஏகாதிபத்திய எதிர்ப்புச் சபை 
ஒன்று அம்மகாநாட்டில் நிறுவப்பெற்றது. அச் 
சபைக்கு ஐவர் கௌரவத் தலைவராய் அமைந்த 


பண்டித 


கலந்து 


மேனட்டின் ஏகபோகம் 


47 


னர் . அவருள் ஒருவர் நம் ஜவாஹர் ; உலகெங்கும் 
ஓங்குபுகழ் வாய்ந்த விஞ்ஞானப் பேரறிஞர் ஈன்ஸ் 
டீன் என்பவர் மற்றொருவர் ; சீனாவிலே குடியரசை 
அமைத்தவரின் 

மனைவியாரான திருமதி ஸன்யாத் 
ஸென் என்னும் நங்கையரும் ஒரு தலைவியராவர் . 

மகாநாட்டின் மண்டபத்திலே பற்பல நாட்டுக் 
கொடிகளுடன் இந்தியாவின் தேசியக் கொடியும் 
அழகாய்ப் பறந்தது . கடந்த நூறு ஆண்டுகளாய் 
இந்தியாவை அழித்து வந்த பஞ்சங்களின் கொடு 
மையைக் காட்டும் படங்கள் பலவும் பார்ப்பவரின் 
கருத்தை உருக்கின . ங்கில வல்லரசு நம் போர் 
வீரரைக் கொண்டு 
காண்டு பல 

பல நாடுகளைப் பிடித்த படக் 
காட்சியும் அங்கே காட்டப் பெற்றது . இவை 
எல்லாம் ஜவாஹரின் முயற்சியாலேயாம் . 

அம்மகாநாட்டிலே பற்பல தீர்மானங்கள் நிறை 
வேறின. அவற்றுள் , உலக விடுதலை உண்டாக 
வேண்டின் , இந்தியா விடுதலையடைய வேண்டும் , 
என்னும் தீர்மானம் முக்கியமான தாம் . ஏகாதி 
பத்திய வளர்ச்சியையும் வாழ்வையுங்கொண்டு பல 
னடையும் பணம் படைத்த முதலாளி வர்க்கம் மிக்க 
தீமைக்கே இடமாம் , என்பதையும் அம்மகா 
நாட்டினர் வற்புறுத்தினர் . 

அந்நாளிலே ருஷியாவில் ஜாரின் ஆட்சியும் 
முதலாளி வர்க்கமும் அழிந்து , ஏழைகளின் இனிய 
ஆட்சி உதித்திருந்தது . அங்கே ஒரு சிலருக்கே 
சொத்துரிமை என்பது மலையேறி , எல்லாருக் 
கும் சரி சமமான உரிமையுண்டு , என்னும் பொது 
உடைமை அரசு முளைத்திருந்தது அதில் ஜவாஹ 
ருக்கு ஈடுபாடு உண்டு. 
ஆதலின் , அவர் ருஷியா சென்று , அப்பொது 
அரசின் நிலையைக் 

நிலையைக் கூர்ந்தறிந்தார் ; 


உடைமை 


48 


ஜவாஹர்லால் நேரு 


செய்து , 


ஏனைய ஐரோப்பியத் 

ஐரோப்பியத் தேசங்களையும் சுற்றிப் 
பார்த்து , அங்கங்கு உள்ள நிலையையும் கவனித் 
துணர்ந்தார் . ருஷியாவில் உதித்துள்ளது போன்ற 
புதிய நிலை நம் இந்தியாவிலும் உதிக்கவேண்டுமென 
அவருக்கு ஆவல் மிகுந்தது . இங்கும் ஏழைகள் 
சுகவாழ்வு வாழவேண்டுமென அவருக்கு ஆனந்தக் 
கனவு தோன்றியது . 
ஜவாஹர் தம் மனைவியாருக்குரிய வைத்தியஞ் 
உலக நிலையையும் 

ஊன்றியுணர்ந்து , 
இந்தியாவுக்குத் திரும்பி வந்தார் . தமது உலக 
அறிவைக கட்டுரை மூலம் பத்திரிகைகளில் வெளி 
பிட்டார் ; ருஷியாத் தேசத்தின் நவீன நன்னிலை 
யையும் செவ்வனே விளக்கிக் கட்டுரைகள் 
வரைந்தார் . இந்திய இளைஞர் உலகம் அக்கட்டுரை 
களை விரும்பிப் படித்து இன்பம் அடைந்தது . 

ஜவாஹர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு மகாநாட் 
டுக்குப் போய் வந்ததையும் , அங்கே இந்தியாவின் 
இழிநிலையை அம்பலமாக்கியதையும் , ருஷியாவின் 
நிலையைப் புகழ்ந்து கட்டுரை வரைந்ததையும் கண்ட 
அதிகார வர்க்கம் அவர்மீது மேலும் வெறுப்புக் 
காண்டது ; அவரைக் கண்டு மிகுந்த அச்சத்திற் 
கும் ஆளாகியது. 

உள்ளதை உரைத்தால் யாருக்கும் உடம்பு 
ரியும் அல்லவா ? ஆனாலும் , அதிகார வர்க்கத்தின் 
வெறுப்புக் கண்டு ஜவாஹர் சிறிதும் அஞ்சவில்லை . 
எண்ணத்தில் உள்ளதைக் காலம் இடம் பார்த்து , 
அஞ்சாது நின்று இனிது ஆற்றவே அவர் முனைந்து 
நின்றார் . 


G 


அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா ; எஞ்சாமை 

எண்ணி இடத்தாற் செயின் . 
என்பது திருவாக்கு அல்லவா ? 


14. சுதந்தரப் பொருள் 


ஏகாதிபத்திய எதிர்ப்பு மகா நாட்டுக்குச் சென்ற 

ஜவாஹர் , 1927 - ஆம் ஆண்டின் இறுதியிலே 
சென்னைமாநகரிற்கூடிய காங்கிரஸ் 

மகாசபைக் கு 
வந்து சேர்ந்தார் . ஏகாதிபத்திய எதிர்ப்பு மகா 
நாட்டில் கலந்து கொண்டதன் பயனாக 

ஆங்கில 
ஏகாதிபத்தியத்தை ஒழித்துக் கட்ட வேண்டும் 
என்று அவருக்கு உறுதி பிறந்தது . 

அதற்கு இணங்க , அவர் அம்மகாசபையிலே 
சுதந்தரக் கொடியை அந்தரம் அளாவ உயர்த்தி 
னார் ; இந்தியா சுயேச்சை அடையும் வரையில் இங்கி 
லாந்துடன் ஒத்துழைக்க இயலாது ! என்று சங்க 
நாதஞ் செய்தார் ; இங்கிலாந்தின் கூட்டுறவினால் 
சுதந்தர அமுதத்தை இந்தியா பருக முடியாது ! 
என்றும் வீரமுழக்கம் செய்தார் . 

சுதந்தரம் என்பது பரிபூரண சுதந்தரமேயாம் . 
தேசப் பாதுகாப்பில் 

சுதந்தரம் - பொருளா 
தாரத் துறையில் சுதந்தரம் - அந்நிய நாடுகளோடு 
தாடர்பு கொள்ளுவதில் சுதந்தரம் 

சுதந்தரம் - இவ்விதம் 
எல்லா வகையிலும் சுதந்தரம் வேண்டும் . அல்லா 
விடில் சுதந்தரம் என்பதும் சுயேச்சை என்பதும் 
பொருளற்ற பேச்சாம் ; வீண் மயக்குமாம் என்பதை 
அவர் தெளிவுப்படுத்தினார் . 

காங்கிரஸ் மகாசபை அதனை ஒப்புக்கொள் ண் 
டது . ஆனாலும் , தலைவருள் பலர் அதன் உட்கருத் 
தையும் , அதனை நடைமுறையிற் சாதிக்கும் பெரும் 
பொறுப்பையும் செவ்வனே உணரவில்லை . 
பற்றி அவர் பெரிதும் வருந்தினார் . 

வாய் வீரத்தில் 
அவருக்கு நம்பிக்கை இல்லை . தீர்மானமொன்று 


ஜ.நே. - 4 


50 


ஜவாஹர்லால் நேரு 


செய்யின் , அதன்படி நடத்தல் வேண்டும் என்பதே 
அவரது உறுதியாகும் . 

வரும் பொருள் உணர்வதில் ஆங்கிலேயர் மிக 
வல்லவர் . காங்கிரசிலே சுதந்தரத் தீர்மானம் நிறை 
வேறியது கண்டு , அவர்களுக்குக் கலக்கம் பிறந் 
தது . சட்டசபைகளிலே சுயராஜ்யக் கட்சியினர் 
நடத்தி வந்த சொற்போரையும் அவர்களாற் 
பொறுக்க முடியவில்லை. ஆதலின் , இந்தியாவின் 
அரசியலைத் திருத்தும் நோக்குடன் ஆராய்ச்சி 
செய்ய ஸைமன் கமிஷன் என்னும் ஆராய்ச்சிக் 
குழுவை அவர்கள் இங்கனுப்பினார்கள் . 
அக்குழுவினது தலைவர் பெயர் ஸைமன் என் 

அதன் அங்கத்தினர் அனைவரும் ஆங்கிலே 
யரே . ஆதலின் , அக்குழுவினைக் கண்டு இந்தியர் 
வெறுப்பு மிகுந்தனர் ; அது சென்ற இடங்களி 
லெல்லாம் , ( வேண்டாத கமிஷன் 

எதற்கு ? 
ஸைமனே , வந்த வழியே போ ! என்று கூறிக் 
கறுப்புக் கொடியும் பிடித்தனர் . அக்கமிஷனை 
அனைவரும் அசட்டை செய்ததுடன் , அதன் வ 
கையை எதிர்த்துப் பிரசாரமும் செய்தனர் . 

அந்தக் கமிஷன் பஞ்சாபுக்குப் போயிற்று . 
அதனை வெறுத்து , ஊருக்குப் போ ! என்று 

றிய பெருங்கூட்டத்தை லாலா லஜபதிராய் நடத் 
திச்சென்றார் . அப்போது போலீஸார் தடிகொண்டு 
அவரது மார்பில் அடித்தனர் . 

நாளைக் 
கெல்லாம் அது காரணமாக அவர் மாண்டுபோனார் . 
பின்பு ஒரு மாதத்திற்குள் அக்கமிஷன் கான்பூர் 
நகருக்குப் போயிற்று . 

பெருந்தலைவரைப் பலி கொடுத்த துக்கமும் ,, 
வேண்டாத கமிஷன் வருகிறதே ! என்ற துயர 


சில 


சுதந்தரப் பொருள் 


51 


இவ்வளவையும் 


மும் ஏற்பட , இவற்றின் அறிகுறியாகத் துக்க ஊர் 
வலம் ஒன்றை ஜவாஹர் நடத்திச் சென்றார் . 

அச் 
சமயம் போலீஸின் தடியடி ஜவாஹரின் பொன் 
னான மேனியை இரு முறை மோதியது . பலர் , காய 
முற்றனர் ; சிலர் 

இரத்தக்காயம் அடைந்தனர் ; 
சிலருக்கு மண்டை உடைந்தது . 
பொறுத்து நின்றார் பண்டித ஜவாஹர் . 

தடியடித் தர்பார் ஒருபுறமிருக்க , " இந்திய 
ருள் எத்தனை ஜாதி ! எத்தனை வகுப்பு ! எத்தனை 
மதம் ! நீங்கள் ஒன்றுபட முடியுமா ? முடியுமானால், 
எல்லாரும் சேர்ந்து , உங்களுக்கு உகந்த அரசியல் 
திட்டமொன்று வகுத்தனுப்புங்கள் , பார்க்கலாம் ! " 
என்று ஆங்கில மந்திரிகள் மற்றொரு பக்கம் 
நையாண்டி செய்தார்கள் . அதன் மேல் , பண்டித 
மோதிலாலின் தலைமையில் சர்வ கட்சி மகாநாடு ஒன்று 
கூடியது . 

இந்திய மக்களின் பிரதிநிதிகள் பலரும் அம் 
மகாநாட்டில் கலந்து கொண்டு , அரசியல் திட்ட 
மொன்று வகுத்தனர் . 

இங்கிலாந்தின் குடை 
நிழலுக்கு 

உட்பட்ட சுயராஜ்யமே இலட்சியம் , 
என்று அம்மகாநாடு தீர்மானித்தது . அந்த அறிக் 
கையை ஜவாஹர் சிறிதும் விரும்பவில்லை . தேசீ 
யச் சுய மதிப்புக்கு அது விரோதம் , என்றார் 
அவர் . ஏகாதிபத்தியத்தை ஒழித்துக் கட்டுவதி 
லேயே அவரது ஊக்கம் மிகுந்தது . 

அவர் , பரிபூரணச் சுயராஜ்யமே இலட்சியமாக 
வேண்டும் ! என்று அம்மகா நாட்டிலே அழுத்த 
மாக வாதித்தார் . வாதிக்கையில் , கம்பீரமான முகத் 
தோற்றமும் , நெரித்து ஏறிய புருவமும் , துடிப்பு 
மிகுந்த கண்ணோக்கும் , உரத்த குரலும் பலரை 


G 


3 


52 


ஜவாஹர்லால் நேரு 


யும் வியக்கச் செய்தன . எரிமலை அனல் குழம்பைக் 
கக்குவது போல , அவரது வாயினின்று உரைகள் 
எழுந்தன . நெருப்பாறு விரைந்து பாய்வது போல , 
ஒன்றன் பின் ஒன்றாகச் சொற்கள் புறப்பட்டன . 

அது கண்டு பழந்தலைவர்கள் பயந்து போனார் 
கள் ; இனி நமது வார்த்தை செல்லாது ! என்று 
முடிவு கொண்டார்கள் ; இளை ஞர்களோ , வருங் 
கால இந்தியாவின் தலைவர் கிளம்பிவிட்டார் ! என்று 
பரபரப்பும் ஆவலும் மிகுந்தனர் . அரசியலிலே 
புதிய யுகம் தோன்றப் போகிறது ! ஒரு கை பார்ப் 
போம் ! என்று அதிகார வர்க்கம் பல்லைக் கடித்து 


நின்றது . 


சுபாஷ் சந்திர போஸ் , சென்னை S. சீனிவாச ஐயங் 
கார் , பண்டித ஜவாஹர் ஆகிய மூவரும் தேசத்திலே 
பரிபூரண சுதந்தர இலட்சியத்தைப் பரப்பப் பெருங் 
கிளர்ச்சி செய்யலாயினர் . தேசமோ , மீண்டும் 
போர் முரசு கொட்டியாக வேண்டும் என்று கொந் 
தளிப்புக் கொண்டது . 

காண்டது . அந்நிலையிலே 1929 - ஆம் 
வருஷ இறுதியிலே இலாகூரிற்கூடிய காங்கிரசுக்கு 
ஜவாஹரே தலைவரானார் . 


பரிபூரண சுதந்தரம் அடைந்தே தீர வேண் 
டும் ! மறுபடியும் போரைத் துவக்க வேண்டும் ! 
என்று ஜவாஹர் முழங்கினார் . மகாத்துமா காந்தி 
யும் , 1929 - ஆம் வருஷம் , டிசம்பர் மாதம் , 31 - ஆங் 
தேதிக்குள் அரசாங்கம் வழிக்கு வரவில்லையானால் , 
போர் முறையை வகுப்பதாக வாக்களித்தார் . 


15 . 


சேவையின் பரிசு 


வயது 


இலாகூர்க் காங்கிரசு மிகச் சிறந்ததாகும் . 

னெனில் , அங்குத்தான் பரிபூரண சுதங் 
தர இலட்சியம் வானளாவி ஓங்கியது . ஏழாண்டுக 
ளாகப் போரை நிறுத்தியிருந்த காந்தி மகானும் , 
மறுபடியும் போர் முரசு கொட்டுவேன் ! என்று 
சபதங்கொண்டார் . 

ஜவாஹரின் தலைமை கண்டு 
அவர் திருவாய் மலர்ந்தது ஈதாகும் : 

இதுவரையிற் காங்கிரஸ் தலைமை பூண்டவர் 
களுள் ஜவாஹரே இளைஞர் . ( அப்போது அவருக்கு 

நாற்பதே . ) வீரதீரத்திலே அவரை வெல்ல 
எவராலும் இயலாது . போர் வீரனுக்கு உரிய துணி 
வும் , ராஜதந்திரிக்கு உகந்த மதி நுட்பமும் அவர் 
ஒருங்கே வாய்ந்தவர் ; பளிங்கு போன்ற களங்க 
மற்ற உண்மையாளர் . அத்தகையவரிடம் நாட்டின் 
தலைமையை ஒப்படைத்தல் நலமேயாகும் ! " 

அவ்விதம் புகழ் மாலை பெற்ற ஜவாஹர் 
தலைமை தாங்கிய காங்கிரசின் பெருமையை என் 
னென்று இயம்புவது ! பெருஞ்செல்வராய்ப் பிறந்த 
ஜவாஹர் , பெருவீரராய் மாறினார் ; படுகொலை 
நிகழ்ந்த பஞ்சாபில் பரிபூரண சுதந்தரப்பேரிகை 
முழக்கினார் , மோதிலாலிடமிருந்து பரம்பரையான 
செல்வத்தை எய்தியது போலவே காங்கிரஸ் தலை 
மைப் பொறுப்பையும் எய்தினார் . 

இந்தியாவின் பழைய நிலைமை மாறவே , புதிய 
இந்தியா உருவாகிறது என்பதற்கு அப்பொறுப்பு 
அடையாள மாயிற்று . பலரும் அதனை 
யெண்ணிப் பூரிப்பு அடைந்தனர் . வீர சுதந்தர 
தேவி , அக்காங்கிரசிலே 

களிநடம் புரிவதைக் 


எண்ணி 


54 


ஜவாஹர்லால் நேரு 


வாய்ந்த 


காட்டுவது 

போலவே , பெருவனப்பு 
பரிமீதமர்ந்து பெருமிதமாக அவர் பவனி வந்தார் . 

அப்போது அவரது முக மண்டலத்திலே எல்லை 
யற்ற சத்தி பொங்கியது . அவரது வீரத்தோற்ற 
மும் தியாக வனப்பும் கண்டாரின் உள்ளங்களைக் 
கவர்ந்தன . தெருவெங்கும் ஜனக்கூட்டம் பொங் 
கிப் பெருகவே , தேசிய உற்சாகம் கிழவரையும் பற் 
றிக்கொண்டது ! எங்கும் சுதந்தரநாதம் ! எங்கும் 
சுயேச்சை ஆவேசம் ! எல்லாரிடமும் புதிய பர 
பரப்பு ! 
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் 

சான்றோன் எனக்கேட்ட தாய் . 
என்னும் வள்ளுவர் வாக்கினுக்கு இலக்காக 
ஸ்வரூப ராணி தேவியார் மேடைமீது இருந்து தம் 
திருக்குமாரரின் சான்றாண்மையும் பெருமைப் பண் 
பும் பார்த்துப் பூரித்தார் . தந்தையாரான மோதி 
லால் கொண்ட களிப்பும் கூறுந்தரமன்று ; புலவர் 
பெருமான் புகன்ற வண்ணம் , 

தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து 

முந்தி யிருப்பச் செயல் . 
என்ற காட்சியைக் கண் கொண்டு பருகிப் பெருமித 
தம் பெற்றார் ! புதல்வர் ஜவாஹரும் தாய்தந்தை 
யருக்குச் சளைத்தாரில்லை . பிள்ளை யென்றால் , எல் 
லாரும் பிள்ளையாவரா ? நமது தேசத்தின் எத்தலை 
வரின் குமாரரும் ஜவாஹரைப் போலச் 

சிறப் 
பெய்தவில்லை . லஜபதி , திலகர் , தாஸர் முதலியவர் 
புத்திரப் பேறு படைத்தும் என்ன பயன் ? 

" மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி , இவன் தந்தை 
என்நோற்றான் கொல் ! எனுஞ் சொல் . 


சேவையின் பரிசு 


55 


என்னும் திருக்குறளினுக்கு ஜவாஹர் ஒப்பற்ற 
உதாரணமானார் . ஆசைத் தவக்குமாரரது திருக் 
கோலங்கண்டு தாய்தந்தையர் கண்ணுடன் கருத் 
துங் குளிர்ந்து ஆசி மொழிந்தனர் . சபையாரும் ,, 
ஜவாஹரின் பெருமையே பெருமை ! என்று பேசி 
மகிழ்ந்தனர் . 

ஜவாஹரின் தலைமைப் பேருரை தேசவிடு 
தலையை அனைவரது உள்ளத்திலும் ஊற்றெடுக்கச் 
செய்தது ; 

புதிய இலட்சியத்தின் பெருமையை 
விண்டுணர்த்தி , வீறாப்பை வளர்த்தது ; வாலிபத் 
தின் உயிர் நாடியுடன் முதிர்ந்த ஞானத்தையும் மக் 
களுக்குப் புகட்டியது ; பழைமையான குலதனத் 
தைப் பாராட்டினும் , புதியன புகுதல் வேண்டு 
மென்பதை வலியுறுத்திற்று ! " ஏழைகளின் நல 
பலமே நான் கோரும் சுயராஜ்ய சுதந்தரம் , 
என்றார் அவர் . 

இறுதியாக அவர் கூறிய உரைகள் இவை : 
" சபையோரே , வாலிபரே , தோழர்களே , பரிபூரண 
சுதந்தரத்தை நீங்கள் 

அடைய 

முயலுகையில் , 
உங்களுக்குக் கிடைக்கும் பரிசுகள் எவை ? கஷ்ட 
நஷ்டம் ! சிறைவாசம் ! அவற்றுடன் மரணமும் ஞாப 
கம் இருக்கட்டும் ! மரணமே வந்து நேர்ந்தாலும் , 
" தேச விடுதலையிலே சீரிய பணியாற்றினோம் ! 
என்னும் ஆறுதல் உங்களுக்கு உதிக்கும் ! " 

அவரது வீரவாசகங் கேட்டு , மகாத்துமா 
காந்தியும் பிரமித்தார் . 

சுதந்தர தேவியின் 
சங்கநாதமாகவே அவர் வாய்ச்சொல் துலங்கியது . 
அடி வயிற்றிலிருந்து பொங்கியெழுந்த 
அல்லவா அது ? 


உரை 


16 . காந்தியை முந்தல் 
ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து இருபத்தொன் 

பதாம் வருஷம் , டிசம்பர் மாதம் , 31 - ஆம் தேதி 
நள்ளிரவு தீர்ந்தது . அக்கெடுவினுக்குள் அரசாங் 
கம் பதில் ஒன்றும் தரவில்லை . உடனே மகாத்துமா 
காந்தி பரிபூரண சுதந்தர வாதியாகிவிட்டார் . காங் 
கிரசும் அவ்வாறே கொடியை உயர்த்தியது . 

ஆங்கில ஆட்சி முறையினால் அன் றளவும் மக் 
கள் அடைந்துவந்த துன்பங்களையும் தொல்லைகளை 
யும் காந்தி மகான் வகுத்துத் தொகுத்து , அரசப் 
பிரதிநிதிக்கு இறுதிக் கடிதமொன்று விடுத்தார் . 
அதனையும் அரசாங்கம் மதிக்கவில்லை . தவணை 
தவறிவிட்டது ; எச்சரிக்கையும் தீர்ந்துவிட்டது , 
என்பதைக் கண்ட காந்தி மகான் 

மகான் போர் முரசு 
கொட்டி விட்டார் ! 

அஹிம்ஸா தர்ம முறையிலேயே 1930 - ஆம் 
ஆண்டு , மார்ச்சு மாதம் , 6 - ஆம் தேதி போர் 
தொடங்கியது . அப்போர் உப்புச் சண்டை என்னும் 

காண்டது . அநீதியான உப்புச் சட் 
டத்தை அனைவரும் மீற வேண்டும் ! என்று அவர் 
ஆணையிட்டார் . கூர்ஜரத்திலே தாண்டி என்னும் 
கடற்கரை நகரில் உப்பை அள்ள அவர் புறப்பட் 
டார் . அதற்குரிய சத்தியாக்கிரகப் படையும் பயண 
மாயிற்று . 

சபர்மதி முனிவர் தேசியக் கொடி தாங்கி , முப் 
பது நாள் வரையிற் கோலூன்றிக் கால்நடையாகப் 
பிரயாணஞ் செய்தார் . ஈதென்ன பைத்தியக்காரப் 
பிரயாணம் ! என்று நம்மவருள்ளும் சிலர் ஏளனஞ் 
செய்தனர் . ஆயினும் , உலகம் என்றுமே கண்டி 


வடிவங் 


காந்தியை முந்தல் 


57 


ராத மிகப் பெரிய யுத்தம் இது ! என்பதை மதியூகி 
கள் உணர்ந்தார்கள் . 

மகாத்துமா புறப்பட்டுவிட்டார் என்று கேள்வி 
யுற்றது தான் தாமதம் ; பண்டித ஜவாஹரும் 
கச்சை கட்டினார் . அவர்தம் வயது முதிர்ந்த தந்தை 
யாரும் ஆயத்தமானார் . இதற்கிடையிலே , தந்தை 
யாரும் குமாரரும் கலந்து பேசி , ஆனந்த பவனம 
என்னும் அரிய மாளிகையை நாட்டு 

நாட்டு மக்களின் 
பொது உடைமை ஆக்கிவிட்டனர். அது முதல் 
அம்மாளிகையே காங்கிரசு மகாசபையின் படை 
வீடாய் மாறியது . 

ஏப்பிரில் மாகம் 10 - ஆம் தேதியன்று அலக 
பாது நகர வாசிகள் சத்தியாக்கிரகக் கோலம் 
பூண்டு , ஜவாஹரின் தலைமையில் உப்புக் காய்ச்சி 
னர் . காய்ச்சிய உப்பை ஜவாஹர் அந்நகரின் தெரு 
விலே விற்று வந்தார் . அவர்தம் வாழ்க்கைத் 
துணைவியாரான ஸ்ரீமதி கமலா , அப்போரிலும் 
துணைவியரானார் . 

ஜவாஹரின் 

சோதரியாரான 
ஸ்ரீமதி கிருஷ்ண குமாரியாரும் , உடன் பிறப்பு என் 
பதை உடனிருந்து அறிவுறுத்தினர். 

தள்ளாத வயதும் , நோயுற்ற உடலுங்கொண்ட 
பண்டித மோதிலால் நேரு பின் வாங்குவாரோ ! 
தாயாரான ஸ்ரீமதி ஸ்வரூப ராணியாரும் தம் திரு 
மகனாரைத் தனியே விட முடியுமோ ! சத்தியாக் 
கிரகச் சேனையில் அவ்விருவரும் முன்னணியிலே 
நின்றனர் . ஏப்பிரில் மாதம் 14 - ஆம் தேதி தேசத் 
தலைவர் ஜவாஹர் கைதியானார் . உப்பைக் காய்ச்சு 
வதற்கு மூட்டிய தீயிலே விறகை இட்டார் என்று 
அவர்மீது அதிகாரிகள் குற்றஞ்சுமத்தினார்கள். 

புன்னகையுடன் பண்டித ஜவாஹர் நீதி மன் 
றத்திலே தோன்றினார் ; தமக்கென இடப்பட் 


ஜவாஹர்லால் நேரு 


58 


ஆசனத்தில் 


டிருந்த 

கம்பீரமாக அமர்ந்தார் . 
ஐரோப்பிய நீதிபதி , உமது பெயர் என்ன ? என்று 
ஜவாஹரை வினவினார் . அதற்கு , என் பெயர் 
உமக்குத் தெரிந்திருக்குமே ! நான் தான் ஜவாஹர் ! 
என்று முகமலர்ச்சியுடன் நம் தேசத்தலைவர் பதில் 
தந்தார் ; மேற்கொண்டு எதற்கும் விடையளிக்க 
விருப்பமில்லை , என்றும் கூறினார் . 

நீதிபதி என்ன செய்வார் ! சட்டப்படி மிக 
ஆடம்பரமாக விசாரணை நடத்தினார் ; முடிவிலே 
ஆறு மாதம் காவல் தண்டனை என்று தீர்ப்பளித் 
தார் . அது கேட்டதும் , நல்லது ! ஏனைய அரசி 
யல் கைதிகளுக்குக் கிட்டாத வசதி எதுவும் எனக்கு 
வேண்டா , என்று ஜவாஹர் மொழிந்தார் . சிறை 
வாகனம் வந்து தயாராகக் காத்து நின்றது ! புன் 
முறுவலுடன் போராடுங்கள் ! காரியத்தைக் கண் 
டெடுங்கள் ! என்று ஜனங்களுக்குக் கூறிவிட்டு, 
வாகனத்தில் அவர் ஏறியமர்ந்தார் . 

ஜவாஹர் சிறை சென்றாரென்பதைக் கேட்ட 
தும் , நகர மக்கள் திரண்டு சென்று , சிறைக் கூடத் 
தின் வாயிலை நண்ணினார்கள் . அது கண்டு சிறை 
அதிகாரிகளுக்கு யாது விளையுமோ ! என்ற அ 
சம் பிறந்து விட்டது ! அச்சமயம் அதிகாரிகளின் 
வேண்டுகோளுக்கு இணங்கி ஜவாஹர் அச்சிறைக் 
கூடத்தின் வாயிலருகேயுள்ள சாளரத்தின் வழியே 
ஜனக்கூட்டத்துக்கு வந்தனமளித்தார் . 

சிறையை நிரப்பிவிடுவோம் ! போரை மும் 
முரமாக நடத்துவோம் என்று ஜனங்கள் ஆர 
வாரஞ் செய்து , அமைதியுடன் வீடு திரும்பினார்கள் . 
சிறை புகுமுன்னம் , " நான் உங்களை முந்திவிட் 
டேன் ! என்று மகாத்துமா காந்திக்கு ஜவாஹர் 


தேசத்தின் கொந்தளிப்பு 


59 


தந்தியனுப்பியிருந்தார் . ஜவாஹருக்குக் கிடைத்த 
தண்டனையைக் 

கேள்வியுற்றதும் , மகாத்துமா 
மோதிலாலுக்கு வாழ்த்துச் செய்தியொன்று அனுப் 
பினார் . ஜவா ஹருக்கு முள்ளாலாகிய மணி முடி 
கிடைத்திருக்கிறது ! என்பதே அந்தச் செய்தியின் 
கருத்தாம் . 

அவருக்குப் பின் அம்முடியைத் தரிப் 
பவர் யார் ? என்றும் மகாத்துமா அதில் வினவி 
யிருந்தார். 

தம் திரு மைந்தருக்குத் தேசத் தலைமைப் 
பொறுப்பை அளித்து , அமர்க்களத்தில் அயலே 
நின்ற தந்தையாரே அம்முள் முடியைச் சூடிக் 
கொண்டார் . தந்தையாருக்கு ஏற்ற மைந்தர் ! 
மைந்தருக்கு ஏற்ற தந்தையார் ! என்று உலகம் 
பாராட்டியது . 

தேசத் தலைவர் சிறை புகுந்த செய்தி தேச 
மெங்கும் காட்டுத் தீப்போலப் பரந்தது . தேசமெங் 
கும் சத்தியாக்கிரகப் படைகள் எழுந்து , சுதந்த 
ரப் படுகளத்தே மார் தட்டிக் குதித்தன . இளஞ் 
சிங்கம் - தேசிய சிங்கம் - சிறை புக , நாம் சும்மா 
இருப்பதோ ! என்று ஊர் பேர் தெரியாத நாட்டுப் 
புறவீரரும் முன் வந்தனர் . மாதர் மணிகளும் மன 
மகிழ்ச்சியுடன் அணிவகுப்பில் கலந்து கொண் 
டார்கள் . 


17. தேசத்தின் கொந்தளிப்பு 
நயினி என்னும் நகரின் சிறையிலே ஜவாஹர் 
தவம் புரிந்தார் ; 

புரிந்தார் ; தந்தையார் அனுப்பிய 
கைராட்டையில் நூலும் நூற்று வந்தார் . 

ஜவா 
ஹரின் தண்டனை இளை ஞரின் உலகினுக்கு ஒரு 
சோதனை . 

அவரது கண்ணும் புயமும் போல 


60 


ஜவாஹர்லால் நேரு 


என்று 


இளை ஞர் துலங்க வேண்டும் ! தேசத்தின் நம்பிக் 
கைக்குப் பாத்திரமாக வேண்டும் ! 
மகாத்துமா கூறினார் . 
அவ்வளவில் 

இளைஞர் பலரும் புற்றீசல் 
போலக் கிளம்பி வந்து , படுகளத்தே பாய்ந்தனர் . 
இயக்கத்தின் வேகத்தைக் கண்டதும் , அரசாங்கம் 
அச்சம் மிகுந்து , பற்பல கொடிய முறைகளைக் 
கையாண்டது . மே மாதம் மகாத்துமா காந்தியை 
அதிகாரிகள் சிறை செய்தார்கள் . அடுத்த திங் 
களிலே மோதிலாலையும் அவர்கள் சிறைக்குள் 
தள்ளினார்கள் . அப்போது மோதிலாலுக்கு வயது 
எழுபது . 

தேசத்திலே தலைவர் அனைவரும் அரசின் 
விருந்தினராய்விட்டனர் . தலைவர்கள் இல்லையே ! 
என்று தொண்டரும் பிறரும் 

நினைக்கவில்லை . 
சத்தியப் போர் மிக்க மிடுக்குடன் நடந்து வந்தது . 
அடக்குமுறை என்னும் அம்புகள் புறப்பட்டு அச் 
சத்தியப் போரைச் சிதைத்து விடப் பார்த்தன . 
சத்திய சேனை சிறிதும் தளர்வு காட்டவில்லை . 
அந்த அதிசயங்கண்டு , அதிகாரிகள் திகைத்துப் 
போனார்கள் ; உலகமும் மூக்கிலே விரல் வைத்து 
வியந்தது . 

இதற்கிடையிலே , ஸர் தேஜ் பகதூர் ஸாப்ரு , திரு . 
ஜெயகர் ஆகிய இருவரும் அரசாங்கத்துக்கும் காங் 
கிரசுக்கும் இடையே 

ஓர் உடன்பாடு உண்டு 
பண்ண முயன்றனர். இதற்கு அதிகாரிகள் 
ஆதரவு தந்தார்கள் . அவ்விருவரும் எரவாடாச்சிறை 

அங்கிருந்த மகாத்துமா காந்தியைக் 
கண்டு 

பேசினர் . அவரோ , ஜவாஹருக்கும் 
மோதிலாலுக்கும் எழுதிக் கேட்டார் . 


சென்று , 


தேசத்தின் கொந்தளிப்பு 


61 


பண்டித 


தலைவர் 


யோன் போரையே காதலிக்கிறேன் . அதுவே 
வாழ்க்கையில் 

சுவை அளிக்கிறது . மாத்திரைக் 
கோலை நீங்கள் எடுத்ததும் , பாரத தேசம் புத்துயிர் 
பெற்றது . பின்னால் நிகழப்போவதை 

நான் 
அறியேன் ! எங்கள் வாழ்க்கை , வீர வாழ்க்கையாகி 
விட்டது என்று போரின் 

பெருமையைக் 
குறித்து மகாத்துமாவுக்கு ஜவாஹர் எழுதினார் . 

அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலுமாக 
இருந்தால் காரியம் நடவாதென இருவரும் அதிகாரி 
களுக்கு உரைத்தனர் . 

அதன்மேல் 
ஜவாஹர் , பண்டித மோதிலால் இருவரையும் பிற 
தலைவர்களையும் எரவாடாச்சிறைக்கு அதிகாரிகள் 
மாற்றினார்கள் . அந்தச் சிறைக்குள்ளே தேசத் 
தலைவர்களின் மகாநாடு நடைபெற்றது . 
கள் கூறிய நிபந்தனைகளை அதிகாரிகள் ஒப்ப 
வில்லை . அதிகாரிகள் கூறியவற்றை நம் தலைவர் 
களும் ஏற்கவில்லை . 

அதனால் , ராஜிப்பேச்சு 
முறிந்து போயிற்று . 
பிறகு , அரசாங்கத்தின் 

அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் 
மிகவும் கடுமையாயின .. அவசரச் சட்டங்களும் 
ஒன்றன் பின் ஒன்றாகத் தோன்றின பதினாயிரக் 
கணக்கில் சத்தியாக்கிரக வீரர் சிறை புகுந்தனர் . 
தடியடி எங்கும் தாண்டவம் ஆடியது . துப்பாக்கிப் 
பிரயோகமும் நடைபெற்றது . காங்கிரஸ் கமிட்டி 
களையெல்லாம் அதிகாரிகள் 

கலைத்துப் பார்த் 
தார்கள் . 

வரவரச் சத்தியாக்கிரகம் வலுத்ததேயொழி 
யச் சிறிதும் தளர்ந்தபாடில்லை . எப்பாடு பட்டே 
னும் இயக்கத்தை நசுக்கியே தீரவேண்டும் ! என்று 
ஐரோப்பிய சமூகமும் அரசைத் தூண்டி நின்றது . 


62 


ஜவாஹர்லால் நேரு 


தனது உயிர் நாடி போன்ற வர்த்தகம் பாழாகும் 
போது , அச்சமூகம் வேறென்ன செய்யும் ? 

அப்போது சிறையிலே நோய் கொண்டு விட்ட 
மோதிலாலை அரசாங்கம் 

அரசாங்கம் விடுவித்தது . தண்டனை 
நாள் நீங்க , ஜவாஹரும் விடுதலை பெற்று வெளியே 
வந்தார் ; வந்த மறு தினமே அலகபாது நகரிலே 
ஒரு கூட்டத்தில் உற்சாகமாகப் பேசினார் . எட்டாம் 
நாள் ஒரு கூட்டத்திலிருந்து அவரும் , அவர் மனைவி 
யாரும் , மகளாரும் திரும்பி வருகையில் , மறுபடியும் 
அவரை அதிகாரிகள் சிறை செய்து இரண்டரை 
வருஷம் தண்டனை விதித்தார்கள் . 

அது அறிந்ததும் , தொண்டர் சேனை தினம் 
தினம் பெருகிப் போர் முனையில் குதித்த வண்ண 
மாயிருந்தது . ஆயுதம் 

ஆயுதம் ஏதும் இல்லாமல் , சத்தி 
யாக்கிரகிகள் போர் புரிந்து வரும் செய்தி உல 

ங்கும் பரவிற்று . கத்தியின்றி இரத்தமின்றி 
இவ்வாறு யுத்தம் நடத்தல் ஆச்சரியம் ! ஆச்சரியம் ! 
என்று உலகிலே பேசாத நாடு இல்லை . 

சுதந்தரப் போரின் எதிரொலி அவ்விதம் நாலு 
திசையும் சென்று தாக்க , நம்மவருள் சுயநலக் 
காரரும் , அதிகாரதாஸரும் , அடிமைப் புத்தியினரு 
மான சிலரோ , நடுக்க முற்றுக் கிடந்தனர் . 

தம் 
மான மேர தேசமானமோ பாராத சிலரோ , ஆங்கில 
மந்திரிகளின் அழைப்புக்கு இணங்கி , இங்கிலாந்து 
சென்று , வட்டமேஜை மகாநாடு என்பதில் அரசி 
யல் பிச்சைக்குக் கையேந்தி நின்றனர் . 

ஜவாஹர் சிறை சென்றதும் , ஸ்ரீமதி கமலா 
தேவியாரும் சிறை புகுந்தார் திருமகளாரின் தீரங் 
கண்டு , கமலாதேவியாரின் அன்னையாரும் காவல் 
கூடத்தில் வாசஞ் செய்யலானார் . 

ஜவாஹரின் 


தேசத்தின் கொந்தளிப்பு 


63 


சோதரியா ரான கிருஷ்ண குமாரியாரும் சிறைக் 
கோட்டஞ் சேர்ந்தார் . அவ்விதம் ஜவாஹரின் 
குடும்பம் முழுவதும் போரிற்குதித்தமை கண்டு , 
தேசத்திலே பல பெண்களும் அத்தவச்சாலையை 
நோக்கினார்கள். 

காங்கிரசுடன் உடன்பாடு கொண்டால் அல் 
லாமல் , தேசத்திலே கொந்தளிப்பு அடங்காது 
என்பது ஆங்கில முதன் மந்திரியாருக்குப் புத்தி 
பிற்பட்டது . அதனால் , காங்கிரஸ் 

தலைவர்களை 
யெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று அம்மந்திரி 
யார் தெரிவித்தார் . அதற்கிணங்க , அரசப் பிரதி 
நிதியான லார்டு இர்வின் என்பார் , அத்தலைவர்களை 
யெல்லாம் உடனே விடுவித்தார் . 

அப்போது வீர ஜவாஹரும் விடுதலை எய்தி 
னார் என்பது சொல்லாமலே அமையும் . தலைவர் 
கள் விடுதலை பெற்ற சின்னாளைக்குள் மோதிலால் 
இம்மண்ணுலக வாழ்வைத் துறந்தார் . அத்தறு 
வாயிலே , எனக்குப்பின் தேச விடுதலைக்குப் பாடு 
பட மகாத்துமா காந்தியும் மைந்தன் ஜவாஹரும் 
இருப்பதால் , கவலையின்றிக் கண் மூடுகின்றேன் ! " 
என்று அவர் கூறினார் . 

அப்பெரியார் மறைந்ததும் , பன்னாள் வரை 
யில் ஆனந்த சுயராஜ்ய பவனத்திலேயே காந்தி 
மகான் தங்கியிருந்து , நேரு குடும்பத்தாருக்கு 
ஆறுதல் கூறி வந்தார் . மானிட மாணிக்கமான 
ஜவாஹரின் பக்கமே மானிடக்கோடிகளின் தங்கம் 
தங்கியிருத்தல் இயற்கைதானே ! 

சத்தியப்போர் நிற்க வேண்டும் என்பதே 
ஆங்கில மந்திரிகளின் ஆவலாகும் . அதன்படி , 
லார்டு இர்வின் மகாத்து மாவுடன கலந்து பேசி , 


64 


ஜவாஹர்லால் நேரு 


ஒப்பந்தம் ஒன்றைச் செய்து கொண்டார் . அது 
காந்தி - இர்வின் ஒப்பந்தம் எனப்படும் . அதன்படி , 
ஏழை மக்கள் தங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய 
உப்பைக் காய்ச்சி எடுத்துக்கொள்ள உரிமை 
பெற்றார்கள். 

"இதந்தரு மனையின் நீங்கி 

இடர்மிகு சிறைப்பட் டாலும் , 
பதந்திரு இரண்டும் மாறிப் 

பழிமிகுத் திழிவுற் றாலும் , 
விதந்தரு கோடி இன்னல் 

விளைத்தெனை அழிவுற் றாலும் 
சுதந்தர தேவி ! நின்னைத் 

தொழுதிடல் மறக்கி லேனே ! 
என்று கவிராஜ 

கவிராஜ சிங்கம் சுப்பிரமணிய பாரதியார் 
பாடிப்போனதை நம் வீர 
நம் வீர ஜவா ஹரும் 

ஏனைய 
காங்கிரஸ் தொண்டரும் நடைமுறையில் காட்டி 
நின்றனர் . அந்த ஒப்பந்தம் காண ஜவாஹருக் 
குப் பிடிக்கவில்லை. அது பயன் தாராது என்றே 
அவர் கருதினார் . அவ்வாறே அவரும் சுபாஷ்போஸ், 
வித்தல்பாய் பட்டேல் , சென்னை S. சீனிவாஸ் 
ஐயங்கார் ஆக 

ஆகிய மூவரும் சேர்ந்து , தேசமக்க 
ளுக்கு அறிககையொன்று விடுத்தனர் . 


18 . மனத்துறவு 
சித்தார்த்தர் என்பார் , தம் இள மனையாள் , செல் 

வக் குமரன் , சிறந்த மணி முடி இவற்றைத் 
துறந்து , காவி உடை தரித்துக் கானகம் போனார் . 
உலகினர் உய்ய வகை தேடவேண்டும் ! என்பதே 
அவரது கருத்தாயிற்று . அவரது துறவுக் கோலத் 


மனத்துறவு 


65 


வரது 


தைக் கண்டதும் , தாயும் தந்தையும் துறவு பூண்ட 
னர் என்று சரித்திரம் பேசும் . 

நவீன சித்தார்த்தரான ஜவாஹர் , இளமையி 
லேயே மனத்துறவு கொண்டார் ; ஏகாதிபத்தியத் 
தைத் தொலைக்கக் கங்கணம் பூண்டார் ; கொடிய 
சிறைக்குள் பன்முறை புகுந்தார் . அவ்வரிய புதல் 

தியாகம் கண்டதும் தாய் தந்தையரும் , 
மனைவியாரும் , சோதரியாரும் அவரைப் பின்பற்றிச் 
சுகவாழ்வை விடுத்தனர் ; சுயராஜ்யத் தவச்சாலை 
யும் புக்கனர் . 
இந்நிலையில் அக்குடும்பத்தாரின் 

ஆனந்த 
பவனம் என்னும் அருமந்த மாளிகை , சுயராஜ்ய 
பவனம் ஆயினது ஓர் ஆச்சரியமோ ! ஆனந்த 
பவனமாயிருந்த காலையிலே , அரசரும் பிரபுக்களும் 
அதிகாரிகளும் பிறரும் அங்கே பெருவிருந்துண்டு 
பெருமிதம் எய்தினார்கள் . சுயராஜ்ய பவனம் ஆன 
வுடனே பாரதமாதாவின் சத்தி பீடமாய் அது மாறி 
விட்டது . 

காந்தி - இர்வின் ஒப்பந்தம் உண்டான பின்பு , 
தேசத் தலைவர்களின் கூட்டமும் மந்திராலோசனை 
யும் சுயராஜ்ய பவனத்தில் நடைபெறலாயின . மெய் 
யின் வடிவமான மகாத்துமாவும் பொய்யின் பகைவ 
ரான ஜவாஹரும் அங்கே அடிக்கடி கூடிப்பேசி , 
நம் தேசத்தின் வருங்கால வாழ்வினுக்கு அடி 
கோலினர் . நேரு குடும்பத்தார் தேசத் தவமணி 
கள் . ஆகவே , அக்குடும்பத்தாரின் மாளிகையும் 
தேசத்தின் மந்திரி சபை ஆயிற்று . 

காந்தி - இர்வின் ஒப்பந்தத்தை வீர ஜவாஹர் 
முதலில் ஒப்பாமல் மறுத்து நின்றார் ; அப்பாலோ , 
கராச்சிக் காங்கிரசில் அந்த உடன்பாடு 

அந்த உடன்பாடு ஒப்பம் 


ஜ.நே. - 5 


66 


ஜவாஹர்லால் நேரு 


பெற்றதும் , தமது கருத்தினும் மகாசபையின் 
கருத்தே சாலச் சிறந்ததெனக் கொண்டார் ; " நாம் 
அனைவரும் காந்திஜியைப் பின் பற்றுவதாக முடிவு 
செய்துவிட்டோம் ; நன்றே நேரினும் தீமையே 
புகினும் , அவரையே பின்பற்றுவோம் , என்று 
காங்கிரஸ் மேடையினின்று உலகறிய உரைத்தார் . 
கராச்சிக் 

காங்கிரஸ் கூடு முன்பு வீரமணி 
களான பகவத் சிங்கு , ராஜகுரு , சுகதேவ் ஆகிய மூவ 
ரையும் அதிகாரிகள் தூக்கில் இட்டுவிட்டார்கள் . 
தேசமே ஒருமுகமாய் எதிர்த்தும் , அதனை அதிகாரி 
கள் பொருட்படுத்தவில்லை . அம்மூவரும் ஹிம்ஸை 
வாதிகளான வெடிகுண்டு வீரர்கள் . ஆனாலும் , அம் 
மணிகளின் நோக்கமோ , தேசபத்தியேயாகும் . 
அம்மூவருள் முதல்வரான பகவத் சிங்கை இளம் 
பிராயம் முதல் ஜவாஹர் நன்கு அறிவார் . 

இருள் நிறைந்த இரவில் ஒளிவிடும் உருவைப் 
போலப் பகவத் சிங்கின் வீரம் மின்னியதை வீர 
ஜவாஹர் மனமாரப் பாராட்டினார் . ஆயினும் , அவ் 
வீர மணியின் வழி முறையோ காங்கிரசின் வழி 
முறைக்கு நேர் மாறானதாகும் . இதனையும் அவர் 
சுட்டிக்காட்டி வருந்தினார் இக்கால நிலையில் 
அஹிம்ஸையே சிறந்த சாதனம் . அதனைக் கைவி 
டின் , தேசத்திலே குழப்பமும் கலக்கமும் நேரும் , " 
என்றும் வலியுறுத்தினார் . 

சுருங்கச் சொன்னால் , " பகவத் சிங்கின் வீரம் 
வேண்டுவதே ! ஆனால் , ஹிம்ஸை வழி வேண்டா ; 
அஹிம்ஸையே பூண்டுநிற்போம் , என்பது ஜவாஹ 
ரின் அறிவுரை என்னலாம் . சுயராஜ்யம் எய்து 
முன் , பகவத் சிங்கைப் போன்ற பல வீரரைப் பறி 
கொடுத்தாக வேண்டும் என்று கூறுகையில் , அவர் 


2 


மனத்துறவு 


67 


பண்டித 


கண்களிலே நீர் ததும்பியது ; நாவிலே வார்த்தை 
குழறியது ; நெஞ்சிலே துடிப்பும் தோன்றியது . 

பகவத் சிங்கின் கறையற்ற உள்ளத் தெளிவை 
மகாத்துமா காந்தியும் 

மாளவியாவும் 
மனங்கசிந்து மொழிந்தது கண்டு , சபையார் இரத் 
தக் கண்ணீர் வடித்தனர் . சுயராஜ்யம் என் 
ஏழை மக்களுக்கு நல்வாழ்வு தேடித் தருவதேயாம் 
என்று ஜவாஹரும் காந்தியும் கலந்து , சுயராஜ்யத் 
திட்டம் ஒன்றை வகுத்தும் தொகுத்தும் விளக்கி 
நிறைவேற்றினர் . அத்திட்டத்தை வலியுறுத்தி 
அலகபாது நகரிலே விளக்கியுரைக்கையில் ஜவா 
ஹர் கூறியது : 

( நாலாயிரம் ஐயாயிரம் என்று அதிகாரிகள் 
சம்பளம் வாங்குவது என்பது இனி மலையேறிவிடும் ! 
மாதம் ஐந்நூறு ரூபாய்க்குமேல் உயர்தர அதிகாரி 
கள் ஊதியம் பெற மாட்டார்கள் . அதிகார வர்க்க 
ஆட்சிக்குப் பதிலாக மக்களின் பஞ்சாயத்து ஆட் 
சியே ஏறபடும் . காலந்தள்ளுவதற்கு அவசியமான 
ஊதியம் பெற்று உழைக்கும் அதிகாரிகளே சுயராஜ் 
யத்தில் சிறப்பெய்துவர் . சுயராஜ்யத் திட்டத்தின் 
சாரம் இதுவேயாம் ! " 

ஏழை இந்தியாவின் சுயராஜ்யத் திட்டத்தை 
அவர் விளக்கியுரைத்தது கேட்டு , மாந்தர் அனைவ 
ரும் மகிழ்ச்சி எய்தினர் . மக்களுக்கு உயிர் நாடி 
போன்ற பேச்சுரிமை , எழுத்துரிமை , சமய உரிமை 
முதலியன எல்லாம் அக்காங்கிரசில் உறுதி பெற் 
றன . நாடு நமது ; அதன் நலங்கள் நமக்கே உரி 
யன ; அன்னியருக்கு இங்கே மாமன்காணி போன்ற 
உரிமை இராது ; இனி எவர்க்கும் நாம் அடிமைசெய் 
யோம் ! என்னும் கொள்கையும் ஓங்கியது . 


68 


ஜவாஹர்லால் நேரு 


மகான் 


இவ்வளவுக்கும் ஜவாஹரின் முயற்சியே கார 
ணம் என்று கூற வேண்டும் . அது கண்டு இளைஞ 
ருலகம் இளைஞர் திலகத்திடம் உவகை பூத்தது ; 
அவரை உச்சிமீது கொண்டும் கொண்டாடியது . 
அதன் மேல் , ஆங்கில மந்திரிகளின் அழைப்பை 
மதித்து , காங்கிரசின் ஒரே பிரதிநிதியாய்க் காந்தி 

இங்கிலாந்து சென்றார் . சத்திய யுத்த 
நிறுத்தத்தினால் , தேசத்திலே கொந்தளிப்பும் ஒரு 
வாறு அடங்கியது என்னலாம் . 

அதனால் , பண்டித ஜவாஹரும் சிறிது ஓய்வு 
கொண்டார் ; அந்த ஓய்வை வீண்போக்காமல் அய 
லகமான இலங்கையில் கழிக்க எண்ணினார் ; மனைவி 
யாரையும் பகளாரையும் தம்முடன் அழைத்துச் 
சென்றார் . 


19. இலங்கை விஜயம் 
லங்கை என்பது இந்தியாவை அடுத்துத் 

தெற்கேயுள்ள ஒரு தீவாகும் . இயற்கையழகை 
அங்கே இனிது கண்டு களிக்கலாம் . 

நம்மவருள் 
வறியவர் பலர் அங்கே உழைத்துப் பாடு படப் 
போயுள்ளனர் ; வர்த்தகஞ் செய்து காலம் கழிக்க 
வும் சிலர் சென்றுள்ளனர் . தவிர , இந்தியாவை 
அடுத்த பூமி , இங்கு நடக்கும் போராட்டத்தையும் 
உணர்தல் வேண்டும் . நோய்வாய்ப்பட்டுள்ள இல்லக் 
கிழத்தியாருக்கும் அத்தீவு வாசம் பயனளிக் 
ஆதலின் , பண்டித ஜவாஹர் , 1931 - ஆம் ஆண்டு , 
ஏப்பிரில் மாதம் அங்கே போய்ச் சேர்ந்தார் . அவர் 
போய்ச் சேருமுன்னமே அவர் புகழும் பெயரும் 
அங்கே பரவியிருந்தன . கொழும்பு நகரில் அவர் 
தங்கியிருந்த போது , கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் 


கும் . 


இலங்கை விஜயம் 


69 


நமது 


வந்து , அவரைக் கண்டு , 

அவரது முகவிலாசம் 
பார்த்து மகிழ்ந்து திரும்பினார்கள். ஒருவரோ, பர 
வசம் மிகுந்து நிலமிசை விழுந்து அவரைக் கும்பிட் 
டார் . 

அது ஜவாஹருக்குப் பிடிக்கவில்லை . 
கடவுளை நாம் அனை 

அனைவரும் கீழே விழுந்து 
வணங்குகிறோம் . ஆனால் , கடவுள் உகக்கும் வண் 
ணம் நடப்பவர் நம்முள் எத்தனை பெயர் ? 
கும்பீட்டைக் கடவுள் 

கடவுள் அவ்வளவாக 

அவ்வளவாக விரும்பார் ; 
நமது நேரிய நடைமுறையையே பெரிதும் விரும்பு 
வார் . பெரியார்களும் அப்படித்தான் . பூமியிற் 
படிந்து வணங்கியவரை 

நோக்கி நம் பண்டிதர் 
புகன்ற பரிவுரை ஈதாகும் : 

" மனிதனை மனிதன் வணங்குவது ஏன் ? சம 
தருமக் கொள்கைக்கு அது ஒத்ததன்று . நம்மை 
நாமே தாழ்வாகக் கருதும் தன்மை நம்மிடம் தடித் 
துள்ளது . அது பற்றியே நாம் 

அன்னியருக்கு 
அடிமைப்பட்டுக் கிடக்கின்றோம் . மனித சமூகத் 
திலே ஏற்றத் தாழ்வு என்பது கூடாது ; சமதருமத் 
தையும் சுதந்தரத்தையும் நிலை நிறுத்தவே நாம் 
பாடு பட்டு வருகிறோம் . எல்லாரும் தலை நிமிர்ந்து 
நிற்க வேண்டும் ! தன்னம்பிக்கையுடன் வாழ்தல் 
வேண்டும் ! 

அப்பேருரை கேட்டதும் , விழுந்து வணங்கிய 
வர் மட்டுமேயல்லாமல் , அயலேயிருந்த ஏனையரும் 
நல்லறிவு தலைப்பட்டனர் . வந்த விருந்தினரை 
விழுப்பத்துடன் உபசரிக்க வேண்டும் 
இலங்கையர் ஆவல் கொண்டனர் . ஐரோப்பியரை 
உள்ளிட்ட பல பெருமக்கள் சேர்ந்து , ஜவாஹ 
ருக்குப் பெருவிருந்தளிக்க ஏற்பாடுகள் எல்லாம் 
செய்தனர் . உண்டி வகைகளும் திட்டமாகிவிட்டன . 


என்று 


ஜவாஹர்லால் நேரு 


70 


வகை 


பின்பு அவரிடம் வந்து , ஒப்பம் வேண்டினர் . அவர் 
சரி , என்றார் . 

உடனே இலங்கையின் வழக்கத்தை அவர்கள் 
தெரிவித்தார்கள் : எந்த விருந்து நடந்தாலும் சரி ; 
முதல் மரியாதை அரசர் பிரானுக்கு அடுத்தபடி 
கவர்னருக்கு ; அப்பால் விருந்தினருக்கு ! இவ் 
விதம் முறையே மூவருக்கும் மரியாதை செலுத்தி , 
அதன் அறிகுறியாகப் பானவகைகள் பருகுவது 
உண்டு, என்றனர். இதற்கு ஜவாஹர் இணங்க 
வில்லை . அத்தகைய மரியாதை ஏன் ? அதற்கு 
அடையாளமாகப் பானம் பருகுதல் ஏன் ? அவ் 
வழக்கம் வேண்டா , என்று ஜவாஹர் சொன்னார் . 
அதன் காரணம் யாது ? 

பானங்கள் பருகுவது என்பது , மது 
களை அருந்துவதாகும் . மதுவிலக்கை மேற்கொண்ட 
காங்கிரஸ் கொள்கைக்கு அது மாறுபட்ட தாகும் . 
அன்றியும் , பரிபூரண சுதந்தரம் வேண்டும் என்று 
போராடும் பெருவீரரான பண்டிதர் , 
அரசர் பிரானுக்கும் அந்த அரசரின் பிரதிநிதி 

கவர்னருக்கும் மரியாதை செலுத்துவது , 
அவர்களின் ஆட்சியை ஒப்புக்கொள்வது போலா 
கும் , சமதருமக கொள்கைக்கும் மாறாகும் . 

விருந்துக்கு அழைத்தவர்களோ , அவ்வழக் 
கத்தைக் கைவிட முடியாது என்றார்கள் . அப்படி 
யானால் , விருந்தே வேண்டா , என்று அவர் விளம்பி 
விட்டார் . விருந்து நடக்கவில்லை . கொண்ட கொள் 
கையில் இம்மியளவும் பிறழ அவர் ஒருப்படுவரோ ? 
பின்பு அவர் கண்டி நகருக்குப் பயணமானார் . அங் 
குள்ள நகராண்மைக் கழகம் அவருக்கு அரிய வர 
வேற்பு அளித்தது . அதற்கு அவர் பதில் தந்ததன் 
கருத்து இது : 


ஆங்கில 


யான 


இலங்கை விஜயம் 


71 


இந்திய சுதந்தரப்போர் சத்தியத்தை அடிப் 
படையாகக் கொண்டது ; அஹிம்ஸையை ஊன்று 
கோலாகக் கொண்டு நடப்பது . 

காண்டு நடப்பது . யார்மீதும் எங்க 
ளுக்கு வெறுப்போ , விரோதமோ, இல்லை . மக்க 
ளின் நலபலத்தைப் பறிக்கும் ஆட்சி முறையை 
ஒழிப்பதே எங்கள் 

நோக்கமாம் . உலகெலாம் 
இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே எங்கள் கோட் 
பாடு . 

" எங்களது சத்தியப் போரின் மூலம் உலகினுக் 
கும் ஓர் உயரிய வழியைக் காட்டவே விரும்புகிறார் 
மகாத்துமா காந்தி . தீமை செய்வாருக்கும் நன் 
மையே புரிந்து மானிடக் கோடிகள் உய்ய வேண்டும் 
என்று அவர் ஆவல் கொண்டுள்ளார் . எந்த நாட் 
டுடனும் நேர்மையான 

தொடர்பு கொள்ளவே 
நாங்கள் விரும்புகின்றோம் . எல்லா 

நாடுகளும் 
இனிய சமுதாய வாழ்க்கை கொள்ளின் , உலகிலே 
சண்டை ஏது ? 

பூசல் ஏது ? 
இவ்வாறு அவர் பேசியது கேட்டு இலங்கையர் 
மனவிரிவும் மகிழ்ச்சியும் ஒருங்கே அடையப் பெற்ற 

ஏறக்குறைய ஒரு மாத காலம் அவர் இலங் 
கைத் தீவிலே தங்கியிருந்தார் ; எங்கும் உள்ளதை 
உள்ளவாறே எடுத்துரைத்தார் ; உள் ஒன்று வைத் 
துப் புறமொன்று பேசுவது என்பதை அவர் 
அறியார் . அவருடைய வீர உரைகளும் விவேக 
மொழிகளும் யாவருக்கும் 

புத்துயிர் 

ஊட்டின . 
ஐரோப்பியரும் அகமகிழ்ந்து போற்றினர். 

அங்குள்ள யாழ்ப்பாணத்துத் தமிழர் அவருக்கு 
வரவேற்புத் தாள் வாசித்தளித்தனர் . பனையோலை 
யில் எழுதி , கருங்காலி மரத்தினாற் கவசம் இட்டு, 
வெள்ளியினால் சித்திரங்கள் அமைத்துச் செய்யப் 


னர் . 


72 


ஜவாஹர்லால் நேரு 


பின்பு 


00 


பட்ட பேழை காணிக்கையாய் வந்தது . 
அவர் 

இலங்கையை வாழ்த்திவிட்டுத் திருநெல் 
வேலிக்கு வந்தார் . அங்கும் தமிழர் அரிய வரவேற்பு 
அளிக்க , அதன் புதுமை கண்டு அவர் வியந்தார் . 

பின்னர் அவர் மலையாளம் , மைசூர் இவற்றின் 
வழியே பம்பாய்க்குச் சென்று , காந்தியடிகளைக் 
கண்டார் ; பின்பு தமது அலகபாது நகரம் நண்ணி 
னார் . காந்தி - இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டும் , குட்டி 
அதிகாரிகள் கோலாகலமாகக் 
கோலாகலமாகக் கொடுமை 

கொடுமை வழியி 
லேயே நடந்து வந்தார்கள் . ஜனங்கள் அதனைப் 
பொறுக்காமல் , சட்ட மறுப்புப் போரைத் துவக்க 
வேண்டும் என்று 

ஜவாஹரை வற்புறுத்தி வந் 
தார்கள் . 

ஒப்பந்தத்தை மீறி நடக்க ஜவாஹர் ஒப்ப 
வில்லை . பொறுமையுடன் இருக்கும் வண்ணம் மக் 
களை அவர் வேண்டிக்கொண்டார் . காந்தி மகானும் 
இலண்டன் மாநகருக்குப் பயணமானார் . வெற்றி 
யுடன் திரும்புமாறு அனைவரும் அவரை வாழ்த்தி 
வழியனுப்பினர். எல்லாம் 

ஆண்டவன் கையில் 
உள்ளன ! என்று சொல்லிப் போனார் அம்மகான் . 


20. சிறைத் தோழர் 
ந்தியாவின் 

அரரசியலை வகுக்க , இந்தியாவி 
லிருந்து பல இயக்கத் தலைவர்களை ஆங்கில 
மந்திரிசபை அழைத்திருந்தது . ஆனாலும் , காங்கி 
ரசின் பிரதிநிதி இல்லாமல் காரியம் நடவாது என் 
பது தெரியவந்தது . அதன் பிறகுதான் , சிறையில் 
கிடந்த காங்கிரஸ் தலைவர்களை விடுவித்து , மகாத்து 
மாவையும் அச்சபையார் அழைத்தனர். 


சிறைத் தோழர் 


73 


31 


எல்லாம் வெளி மயக்கு என்பது வீர ஜவாஹ 
ருக்கு முன்னதாகவே தெரியும் . ஆயினும் , அம் 
மயக்கு அம்பலமாக வேண்டுமே ! அதுபற்றி மகாத் 
துமா போய் வருவதை ஜவாஹர் ஒப்பினார் . ஜவா 
ஹரின் வாக்கு வீண் போகவில்லை . மகாத்துமாவை 
அழைத்தும் , அவர் கூறிய வண்ணம் அரசியலை 
வகுக்க அச்சபையார் 
அச்சபையார் மறுத்தனர் . 

ஆதலின் , 
காந்தி மகான் வெறுங்கையுடன் திரும்பி வந்தார் . 

இதற்குள்ளாக , இங்குள்ள அதிகாரிகளோ, 
காந்தி - இர்வின் ஒப்பந்தத்தை மீறி நடந்து ஜவாஹ 
ரையும் சிறை செய்து 

செய்து விட்டார்கள் . மகாத்துமா 
மீண்டும் போர் முரசு கொட்டினார் . தேசம வீறிட் 
டெழுந்து , தியாகத் தீயில் பாய்ந்தது . சுயராஜ்ய 
பவனத்தை அதிகாரிகள் கைப்பற்றிக்கொண்டார் 
கள் . காங்கிரஸ் காரியாலயங்கள் பலவும் அவர் 
களின் வசமாயின . தடியடியும் துப்பாக்கிப் பிர 
யோகமும் எங்கும் தாண்டவம் ஆடின. 

சிறையில் கிடக்கும் ஜவாஹரைக்காண ஸ்ரீமதி 
கமலா தேவியாரும் , ஸ்வரூபராணி தேவியாரும் 
போயினர் . அப்போது சிறையதிகாரி அம்மாதர் 
மணிகளை அவமதிப்பாக நடத்தினார் . ஜவாஹருக்கு 
மனம் பொறுக்கவில்லை . சிறையில் வந்து தம்மைக் 
காண வேண்டாவென அவர்களுக்கு அவர் அறி 
வித்து விட்டார் . தனியே இருக்கும் அவருக்கு 
அருமையான நூல்களே துணையாயின. 

கலை மக 
ளுடன் அவர் உறவாடி வந்தார் . 

உலகப் படத்தை அவர் வைத்துக்கொண்டு, 
தாம் போய் வந்த தேசங்களையெல்லாம் படத் 
திலே பார்ப்பார் ; ஆங்காங்குப் போய் வந்த நினைவு 
களெல்லாம் அவருக்கு 

அவருக்கு உதிக்கும் . அவற்றை 


74 


ஜவாஹர்லால் நேரு 


( 


எண்ணியெண்ணி அவர் மகிழ்வார் . 

சின்னாள் 
சென்றதும் , இமய மலையின் அடிவாரத்திலுள்ள 
டேராடூன் சிறைக்கு அவரை மாற்றினர் . அச்சம் 
யம் அவர் ஜெர்மன் பாஷை பயின்று வந்தார் . 

அதனையறிந்த போலீஸ் அதிகாரி ஒரு கட்டு ஜெர் 
மன் சஞ்சிகைகளை அவரது வண்டியில் போட்டுக் 
களித்தான் . அவரும் அது கண்டு ஆனந்தம் எய்தி 
னார் . டேராடூன் சிறை போய்ச் சேர்ந்ததும் , சிறை 
யின் ஜன்னல் வழியே பனிவரையை அவர் நோக்கு 
வார் ; மேகங்கள் படிந்து தவழ்வதையும் பார்ப் 
பார் ; தாம் முன்பு மலையுச்சிகளில் ஏறிப் போன 
சந்தர்ப்பங்களை யெல்லாம் நினைத்து ககொள்வார் . 

மேகங்கள் தோன்றி மறைவதையும் , குவிந்து 
மழை பொழிவதையும் அவர் நோக்கி நோக்கி , 
உலக வாழ்க்கையும் அரசியல் போராட்டமும் இப் 
படித்தான் ! என்று கருதிக் களிப்பார் . நாட்கள் 
சில சென்றதும் மழை கொட்டவே , அவரது அறை 
யில் ஈயும் எறும்பும் குளவிகளும் வந்து குவிந்து 
விட்டன . எறும்புகள் சாரிசாரியாய் அவர் அறை 
யிலே இங்குமங்கும் போகும் . ஈக்கள் வந்து அவர் 
முகத்திலும் உடம்பிலும் மொய்க்கும் . 

குளவிகள் மட்டும் ஓரிடத்திலே கூடு கட்டி 
முதலில் சும்மா இருந்தன . அப்பாலோ, ஒரு நாள் 
குளவி ஒன்று அவரை முகத்திலே 
விட்டது . வலி தாளாமல் அவர் வருந்தினார் . அந்த 
உயிர்ப் பிராணிகளை வெருட்டி வெருட்டிப் பார்த் 
தும் , அவை போவதாயில்லை . அற்ப உயிர்களாயி 
னும் , துணையாய் இருக்கின்றன என்று அவர் எண் 
ணிச் சிரித்தார் . மழைக்கு ஒதுங்கி வாழும் உயிர் 
களை ஓட்டுவதில்லை என்று அவர் உறுதி கொள்ள 


கொட்டி 


நேர்ந்தது . 


சிறைத் தோழர் 


75 


ஒரு நாள் அதிகாலையிலே அவரது அறைக்கு 
வெளியில் பிராணிகளின் 

அழுகுரல் கேட்டது . 
உடனே கதவைத் திறந்து பார்க்க , அப்போது 
பிறந்த மூன்று நாய்க்குட்டிகள் குளிரால் வருந்திக் 
கூவுவதைக் கண்டார் . உடனே மூன்றையும் எடுத்து 
அறைக்குள்ளே கொண்டுபோய் அவற்றிற்குப் பால் 
ஊட்டினார் ; குளிரைப் போக்கத் தமது சால்வை 
யைப் போட்டு மூடினார் . பின்பே அவை மூன்றும் 
கூவுவதை நிறுத்தின . 
அவற்றுள் ஒன்று 

ஒன்று சதா இங்கும் அங்கும் 
ஓடிக்கொண்டிருக்கும் . ஜவாஹர் சஞ்சலன் என்று 
அதற்குப் பெயரிட்டார் ; மற்றொன்றோ , குறும்பு 
பண்ணிக்கொண்டேயிருக்கும் . குறும்பன் என்று 
அதனை வழங்கினார் ; மூன்றாவது குட்டி எப்போதும் 
ஆனந்தமாயிருக்கும் . அதற்கு ஆனந்தன் என்று 
நாமம் சூட்டினார் . 

மூன்றும் அறைக்குள்ளேயே 
வசித்து , அவரது உணவில் பங்கு கொள்ளும் . 

இப்படியிருக்கையில் , ஒரு நாள் சிறையதிகாரி 
வந்து , கைதிகள் நாயை வளர்க்கக்கூடாது , என்று 
கூறினான் . குட்டிகளை விட்டுப் பிரிய ஜவாஹருக்கு 
மனமில்லை . சிறையதிகாரி அதை அறிந்து , குட்டி 
கள் இங்கேயே இருக்கட்டும் , என்று சொல்லிப் 
போனான் . நடக்கத் தெரிந்தவுடனே சஞ்சலன் 
வெளியே ஓடி , நெடுநேரம் வரையில் வாராதிருந்தது . 
அதனைக் காணாமையால் ஜவாஹர் இங்குமங்கும் 
தேடித் திரிந்தார் . 

ஒருநாள் ஜவாஹரின் அறையிலே பெரிய கருந் 
தேள் ஒன்று வந்துவிட்டது . அதனை ஒரு 

அதனை ஒரு மெல்லிய 
கயிற்றிலே கட்டி , அவர் தொங்கவிட்டார் . அதுவோ 
ஆடி ஆடி அக்கயிற்றை விட்டுக் கீழே விழுந்து 


76 


ஜவாஹர்லால் நேரு 


ஓடிப்போய்விட்டது . அப்பால் அவரது அறையை 
அது எட்டிப் பார்க்கவேயில்லை . 

அப்போது அறைக்கு வெளியே தூரத்தில் 
உள்ள மரங்களில் வர்ணமுள்ள பட்சிகள் 
வந்து அமரும் ; சில , இன்னிசையுடன் பாடும் ; சில , 
உரத்த குரலில் கூவும் ; சில , கீச்சுக்கீச்சு என்று 
கத்தும் . அவை தம் இனத்துடன் கூடிக் களிப்ப 
தையும் , குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதையும் , 
வானத்திலே ஒய்யாரமாய் எழுந்து பறப்பதையும் 
பார்த்துப் பார்த்து ஜவாஹரின் மனம் 

மகிழும் . 
இப்படி ஒன்றரை வருஷம் சிறையிலே கழித்தார் 


அவர் . 


அருகே 


21 . தேவியாரின் பிரிவு 
காவல் கூடத்திலே ஜவாஹர் கிடக்கையில் , 

தாயார் நோய் கொண்டிருப்பதாகத் தகவல் 
கிட்டியது . உடனே அன்னையாரைப் பார்த்து வரு 
மாறு அவரை அதிகாரிகள் வெளியே விட்டார்கள் . 
ஐ 
ஐந்தரை 

மாதகாலம் அன்னையாரின் 
இருந்து அவர் பணி செய்து வந்தார் . அந்தத் தேவி 
யாரின் நோய் குணமாயிற்று . உடனே ஜவாஹரை 
அரசாங்கம் சிறைசெய்து , கொண்டு போய்விட்டது . 

ஸ்ரீமதி கமலா தேவியார் பின்பு உடல் நலிவு 
கொண்டார் ; வரவர அவரது நிலைமை கவலைக்கு 
இடமாயிற்று . அப்போதும் அவரை 

அப்போதும் அவரை அதிகாரிகள் 
வெளியே அனுப்பினார்கள் . மனைவியாரின் அருகே 
இருந்து அல்லும் பகலும் அவர் ஆறுதல் கூறி வந் 
தார் . 

நாளடைவில் மனைவியார் குணமும் கொண் 
டார் . 

கொண்டதும் , ஜவாஹரை மீண்டும் சிறைக் 


தேவியாரின் பிரிவு 


77 


நாள் 


என்று 


கூடத்துக்கு அதிகாரிகள் கூட்டிக்கொண்டு போய் 
விட்டார்கள் . 

கணவரைப் பிரிந்ததும் கமலா தேவியாரின் 
நோய் மறுபடியும் தலை காட்டி , நாளுக்கு 
முற்றி , அவரைப் பெரிதும் வாட்டியது . அரசியலிற் 
கலந்து கொள்வதில்லை 

வாக்களித்தால் , 
ஜவாஹரை 

விடுவித்து விடுவதாக அதிகாரிகள் 
சொன்னார்கள் அதனை அறிந்ததும் , வேண்டா ! 
வேண்டா ! என்று கணவருக்கு அக்காதலியார் 
அறிவித்தார் . ஆனாலும் , அவரது நிலைமையோ , வர 
வரக் கேவலமாகிவிட்ட 

ஆதலின் , தேவியாரை மலைவாசஸ்தலத்துக்கு 
வைத்தியர் அழைத்துச் 

சென்றனர் . அதற்கு 
அருகேயுள்ள ஒரு சிறைக்கு ஜவாஹரை மாற்ற 
அதிகாரிகளுக்கு 

நல்லெண்ணம் உண்டாயிற்று . 
வேண்டும் போது மனைவியாரைப் பார்த்துவர வசதி 
கிட்டியது பற்றி ஜவாஹர் ஆறுதல் அடைந்தார் . 
தேவியாரின் நோயோ , நாளுக்கு நாள் கவலைக்கு 
இடமாயிற்று . உயிர்த் துணைவியாரின் நிலை கண்டு 
ஜவாஹரின் உள்ளம் துடித்தது . 

ஜெர்மனியில் உள்ள சிகிச்சை ஸ்தலத்துக்கு 
அவரை அனுப்பியாக வேண்டும் என்று வைத்தியர் 
முடிவு கட்டினர் . அவ்வாறே தம் புதல்வியாரான 
இந்திராவுடன் ஜெர்மனிக்கு அவ்வம்மையார் பயண 
மானார் . 

கேட்டதும் கவலை மிகுந்தார் 
ஜவாஹர் . 

ஜவாஹர் தங்கியிருந்த அறையின் அருகே 
ஐந்து சிறிய மைனாக்கள் இருந்தன . அவை நாள் 
முழுதும் பாடிக்கொண்டேயிருக்கும் . தினம் அவற் 
றினுக்கு ஆகாரம் அளித்து வந்தார் அவர் . கமலா 


78 


ஜவாஹர்லால் நேரு 


வின் நினைவு தோன்றும்போது , தமது உணவை 
அவர் மறப்பார் ; மைனாக்களுக்கு உண்டி அளிப்ப 
தையும் மறந்துபோவார் . அத்தறுவாயிலே , அவை 
ஐ 

ந்தும் பறந்து வந்து , இறக்கைகளை அடித்துக் 
கொண்டு அவரைச் சுற்றிச் சுற்றி வரும் . உடனே 
அவற்றினுக்கு உணவு ஊட்ட அவர் தவறார் . 

ஜெர்மனியிலும் கமலாவின் நோய் குணமாக 
வில்லை . மரணப் படுக்கையிற்கிடந்தார் அந்த 
மாதேவியார் . அது சமயம் அரசாங்கம் ஜவாஹரை 
விடுவித்தது . 

உடனே அவர் ஜெர்மனிக்குப் 
பறந்து சென்றார் . அவரைக் கண்டதும் , தேவியார் 
முகத்திற்புன்னகை தவழ்ந்தது . நோய் தெளிந்து 
விட்டது ! என்று ஜவாஹர் கருதினார் ; மனைவியார் 
பிழைத்துவிடுவார் என்றே எண்ணியிருந்தார் . 


என்ற 


ஆயினும் , என்ன பயன் ? விதியோ, வேறு வித 
மாய் இருந்தது . இந்தியா முழுவதும் கமலாவைப் 
பற்றிக் கவலை கொள்ளாதார் இல்லை . முடிவில் அத் 
தேவியார் தேவருலகு 

சென்றுவிட்டார் 
செய்தி எட்டியது தான் தாமதம் ! துயரக் கடலில் 
மூழ்கித் துடித்தனர் இந்தியர் அனைவரும் ! நோயை 
யும் பொருட்படுத்தாமல் சிறையில் புகுந்த தேவியா 
ரின் தீரம் , தியாகம் இவற்றை யாவரே மறப்பர் ! 

1936 - ஆம் ஆண்டு ஜவாஹர் தன்னந்தனிய 
ராய் இந்தியாவுக்குத் திரும்பினார் . திருக்குமாரியா 
ரான இந்திராவோ , இங்கிலாந்திலேயே தங்கிக் கல்வி 
கற்றார் . மனைவியாரை இழந்து மனம் உடைந்து 
போனாலும் , தேசத்தின் மீது ஜவாஹருக்கு மேலும் 
காதல் பெருகியது . தேசப்பணியில் முன்னையினும் 
மும்முரமாய் அவர் மூழ்கிவிட்டார் . 


தேவியாரின் பிரிவு 


79 


இதற்கு இடையிலே ஆங்கில மந்திரிகள் தாங் 
கள் விரும்பிய வண்ணம் , இந்தியாவின் அரசியலை 
வகுத்தார்கள் . அதன்படி மாகாணங்களில் ஓரளவு 
சுய ஆட்சி உண்டு . ஆயினும் , அதில் காங்கிரசுக்குச் 
சிறிதும் விருப்பம் இல்லை .. வேண்டாத அரசியலை 
அவர்கள் நம் தலையில் கட்டிவிட்டார்கள் . அதனைத் 
தகர்த்தெறிய வேண்டும் . அதற்கு வகை யாது ? 

அச்சமயத்தில் ஜவாஹரையே மறுபடியும் 
காங்கிரசின் தலைமை தாங்கும் வண்ணம் மக்கள் 
வேண்டிக்கொண்டார்கள் . மக்களின் அன்பைக் 
கண்ட ஜவாஹரும் அதனை ஏற்றுக்கொண்டார் . 
ஆங்கிலேயர் வகுத்த அரசியல் ஒன்றுக்கும் உத 
வாது ! அதனைப் புரட்டியெறிதல் வேண்டும் ! காங்கி 
ரஸ்காரர் தேர்தலுக்கு நிற்க வேண்டும் , என்று 
அவர் கருதினார் . 

தேசமும் சரி என்றது . தேசம் முழுவதும் 
மாகாணச் சட்டசபைகளுக்கு உரிய தேர்தல்கள் 
நடந்தன . கா 

காங்கிரஸ்காரர் எங்கும் போட்டியிட்ட 
னர் . அச்சமயத்திலே தேசமெங்கும் ஜவாஹர் 
சுற்றுப் பிரயாணம் செய்தார் ; கட்டை 
முதல் ஆகாய விமானம் வரையில் பற்பல வாகனங் 
களையும் கையாண்டு , ஒரு லட்சம் மைல் பிரயாணஞ் 
செய்தார் . அவர் போகாத கிராமம் இல்லை என்ன 
லாம் . 

பதினொரு மாகாணங்களிலே ஏழு மாகாணங் 
களில் காங்கிரசுக்கே பெருமித வெற்றி கிட்டியது . 
இரண்டு மாகாணங்களில் பாதியளவு வெற்றியே 
கிடைத்தது . காங்கிரஸினிடம் ஜனங்கள் வைத்திருக் 
கும் பத்தியைக் கண்டு அதிகாரிகள் திடுக்கிட்டார் 
கள் ; இனி என்ன நேருமோ ! என்றும் அச்சம் 
கொண்டார்கள் . 


வண்டி 


22 . காங்கிரஸ் ஆட்சி 
தேர் தலிலே காங்கிரஸ்காரர் வெற்றி 

பெற் 
றதும் , மந்திரி சபைகளை அமைக்க வேண்டும் 
என்று பலரும் விரும்பினர் .. 

நாம் விரும்பாத 
அம்ரசியல் அது . 

அதனைத் தொலைப்பது என்றே 
சபதம் பேசினோம் . மந்திரிகளை மீறி மாகாணக் 
கவர்னர்கள் காரியம் செய்யக்கூடும் . ஆதலின் , 
மந்திரி பதவிகளை நாம் ஏற்க வேண்டா, என்று 
ஜவாஹர் சொன்னார் . 

காந்தி மகானும் , அதுவே நலம் , என்றார் . 
உடனே , தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரர் 
அனைவரையும் ஜவாஹர் கூட்டி வைத்து , தேசத் 
தினிடமே பத்தி பூணுவதாகச் சபதம் வாங்கினார் . 
ஆங்கில அரசினிடம் தொடர்பு கொள்வதில்லை 
என்றும் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் . இந் 
நிலையில் அதிகார வர்க்கம் திகைத்துப் போயிற்று ! 
அரசியல் சட்டஞ்செய்தும் , அதன்படி 

காரியம் 
நடக்க வகையில்லை . 

அதுகண்டு, மந்திரிகளை மீறி நடவோம் ; மாகா 
ணங்களிலே மந்திரி சபைகளை அமையுங்கள் , என்று 
அரசாங்கம் 

வேண்டிக்கொண்டது . எனவே , 
ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் மந்திரி சபைகள் 
ஏற்பட்டன . இரண்டு 

ரண்டு மாகாணங்களிலே 
ரஸைச் சார்ந்த மந்திரி சபைகள் தோன்றின . 
அரசியல் சட்டத்தை மதியாமல் , மக்களின் நலத் 
தையே கருதிக் காங்கிரஸ் மந்திரிகள் ஆட்சி நடத்தி 
வந்தார்கள் . அது கண்ட ஜவாஹருக்கு ஆறுதல் 
பிறந்தது . 

அவ்விதமிருக்கையில் , 1938 - ஆம் ஆண்டிலே 
அவர்தம் அன்னையார் கண் மூடினார் . 


காங்கி 


அன்னை 


காங்கிரஸ் ஆட்சி 


81 


யாரும் போய்விட்டார் ! என்று அவர் வருந்தினார் . 
ஆனந்த -சுயராஜ்ய பவனத்தின் ஒரு பக்கம் தனி 
மாளிகையில் 

ஜவாஹர் வசித்து வந்தார் ; தாய் 
தந்தையர் , மனைவியார் ஆகிய மூவரும் மறைந்து 
விட்டனர் . சோதரிகளான விஜயலட்சுமியும் கிருஷ்ண 
குமாரியும் கடிமணங்கொண்டு, கணவர் வீடு சோந்து 
விட்டனர் . குமாரியா ரான இந்திராவோ , இங்கி 
லாந்திலேயே கல்வி கற்று வந்தார் . 

எனவே , அம்மாளிகையில் தன்னந்தனியர் 
ஆனார் ஜவாஹர் . மாளிகை மாளிகையாய் அவருக் 
குத் தோன்றவில்லை . தனியே இருக்கும் அவருக்கு 
உற்ற துணையானான் உண்மை ஊழியன் ஹரி என் 
பான் . அவன் நெடுங்காலமாக அக்குடும்பத்தின் 
பணியாளன் . யாருமற்ற ஜவாஹரை அவன் 
அன்னையினும் ஆதரவுடன் காத்து வந்தான் ; 
நேரங்கழித்து உணவு கொள்ள வந்தால் , அவர்மீது 
அன்பினால் சீறுவான் ; உடலை வைத்துக்கொண் 
டல்லவோ ஊருக்கு உழைக்க வேண்டும் ? 
பான் . 

ஓய்வு கிடைத்த நேரத்திலே 
ஜவாஹர் கனிவுடன் உரையாடுவார் . 

அவனும் 
கண்ணீர் ததும்பப் பழைய நாட்களை எண்ணி வாடு 
வான் . பணியாளனேயானாலும் , அவனிடம் கலந்து 
பேசாமல் , நேரு குடும்பத்தார் ஏதுஞ் செய்யார் . 
தனியே இருந்த ஜவாஹரும் அப்படித்தான் . 

அவ்விதம் ஜவாஹர் காலங்கடத்தி வருகையில் ,, 
உலகிலே சர்வாதிகார 

புருஷர் தோன்றினர் . 
ஜெர்மனியில் ஹிட்லர் , 

ஹிட்லர் , இத்தாலியில் முஸோலினி , 
ஸ்பெயினில் பிராங்கோ ஆகிய இவர்கள் தங்கள் 
இஷ்டப்படி ஆட்சி நடத்தி வந்தார்கள் ; அயலே 
இருந்த சிறிய நாடுகளை ஒவ்வொன்றாகக் கவர்ந்தும் 


என் 


அவனுடன் 


ஜ.நே. - 6 


82 


ஜவாஹர்லால் நேரு 


உலக 


வந்தார்கள் . அதனால் , உலகில் 

ஜனநாயகம் 
மறைந்து போம் என்று ஜவாஹர் அஞ்சினார் . 

அச்சமயம் அவர் ஐரோப்பாவுக்குச் சென்று , 
அங்குள்ள நிலைமையை நேரிற்பார்த்தார் ; அமெ 
ரிக்கா , இங்கிலாந்து நாடுகளுக்கு 

எச்சரிக்கை 
செய்தார் . அதனை அந்நாடுகள் மதிக்கவில்லை . 
விரைவிலே 

மகாயுத்தம் மூளும் ! ஜாக் 
கிரதை ! என்றும் அவர் முன்னதாகவே உரைத் 
தார் ; வாடி வதங்கிய ஸ்பெயின் தேசத்துக்கு இங் 
கிருந்து கப்பல நிரம்ப உணவு அனுப்பி உதவினார் . 

பின்பு அவர் பர்மா வழியே சீனுவுக்குச் சென் 
றார் . பல்லாண்டு பல்லாண்டாக இந்தியாவுக்கும் 
சீனாவுக்கும் கலாசாரத் தொடர்புண்டு . அதன் மீது 
ஜப்பான் போர் தொடுத்திருப்பதைக்கண்டு ஜவா 
ஹர் துடித்தார் . அச்சமயம் ஜவாஹர் சீனாவின் 
தலைவராயிருந்த சியாங்கே ஷேக்கு என்பவரையும் 
அவர் மனைவியாரையும் கண்டு , அன்புடன் பாராட் 
டினார் ; இங்கிருந்து வைத்திய உதவியும் அனுப்பி 
வைத்தார் . 

முன்னம் ஸ்ரீமதி கமலாவைப் பார்க்க அவர் 
ரோப்பா சென்ற போது , இத்தாலி வழியாகப் 
போய் வர நேர்ந்தது . அத்தறுவாயில் அவரைக் 
கண்டு பேச முஸோலினி பேராவல் கொண்டு , ஒரு 
தூதரை அனுப்பி , விரும்பியழைத்தார் . ஜனநாயக 
எதிரியான முஸோலினியைப் பார்க்க அவர் மனம் 
கொள்ளவில்லை . இந்தியாவிலே மிகுந்த செல்வாக் 
குப் படைத்த ஜவாஹரைத் தம் பக்கம் இழுத்துக் 
கொள்ள வேண்டும் என்பதே முஸோலினியின் 
ஆசையாம் . 

ஜவாஹர் சீனாவைப் பார்த்துவிட்டுத் திரும் 
பியதும் , சீனத் தலைவரான சியாங்கே ஷேக்கும் 


வெளியேறு ! 


83 


அவர் மனைவியாரும் இந்தியாவுக்கு விஜயஞ்செய் 
தனர் . இருவருக்கும் இங்கே பெருமிதமான வர 
வேற்பு நடந்தது . ரு தேசங்களுக்கும் இடை 

டையே 
உள்ள நட்பும் முற்றியது . 

சீனாவிலிருந்து ஜவாஹர் திரும்புமுன்னம் , 
ஐரோப்பாவிலே இரண்டாவது உலக மகா யுத்தம் 
மூண்டுவிட்டது . ஜெர்மனி , இத்தாலி , ஜப்பான் 
இவை ஒரு பக்கம் ; இங்கிலாந்து , அமெரிக்கா , 
பிரான்ஸ் முதலிய தேசங்கள் ஒரு பக்கம் ; அதனால் , 
ஐரோப்பா எங்கும் 

எங்கும் வெட்டுப் பழியும் குத்துப் 
பழியும் ஏற்பட்டன . யுத்தம் மூண்டுவிட்டதே ! 
உலகம் அவதி உறுமே ! என்று ஜவாஹர் மிக்க 
கவலை கொண்டார் . யுத்தத்திலே உங்கள் நோக்கம் 
யாது ? என்று இங்கிலாந்தை அவர் அறை கூவி 
வினவினார் . 

இங்கிலாந்தோ , அதற்கு மறுமொழி கொடா 
மல் , இந்தியாவையும் யுத்தத்தில் இழுத்துவிட்டது . 
காங்கிரஸ் மந்திரிகளையும் தலைவர்களையும் அது 
கலந்து கொள்ளவில்லை . இங்கிருந்து ஆளையும் 
பணத்தையும் ஏராளமாகத் திரட்டிச் செல்லவும் 
அது முனைந்தது . 

ஜனங்கள் மிகவும் 
வருந்தினார்கள் . இந்நிலையில் காங்கிரஸ் என்ன 
செய்வது ! 


ங்கே 


3 


23 . வெளியேறு ! 
சர்வாதிகாரப் புருஷரை எதிர்க்கவே யுத்தத் 

தில் இறங்கியுள்ளோம் , என்று இங்கிலாந்து 
பறைசாற்றியது . அங்ஙனமாயின் , ஆங்கில ஏகாதி 
பத்தியம் இந்தியாவிலிருந்து ஒழியட்டும் ; இந்தியா 
வுக்குச் சுதந்தரம் வழங்குக . வழங்கின் , உங்க 


ஜவாஹர்லால் நேரு 


84 


3 


என்று 


. 


ளுடன் தோளோடு தோள்கலந்து , யுத்தத்தில் பங்கு 
கொள்வோம் , என்று ஜவாஹர் கூறினார் . 

அதற்கும் இங்கிலாந்து மௌனம் சாதித்தது .. 
அதன்மேல் , விதியின்றிக் காங்கிரஸ் மந்திரிகள் 
ஆட்சியை விடுத்து வெளியே வந்தார்கள் ; யுத்தத் 
திற்கு உதவி புரிய வேண்டா, 

கூறிச் 
சிறைக்கும் சென்றார்கள் . ஆங்கிலேயருக்கோ , 
அந்நிலைமை கம்புக்குக் களையெடுத்தது போல 
ஆயிற்று . இங்கிருந்து பணம் , படை , பொருள் 
எல்லாவற்றையும் அவர்கள் ஏராளமாகத் திரட்டிச் 
சென்றார்கள் . 

மக்களின் மன நிலை கண்டு , போராட்டத்துக்கு 
ஆயத்தமாக வேண்டும் , என்று ஜவாஹர் கூறி , 
தேசத்தைத் திரட்டி வந்தார் . உடனே அவரை 
அதிகாரிகள் ஒரு வருஷம் சிறைக்குள் இட்டு வைத் 
தார்கள் . அத்தவணை தீர்ந்து அவர் வெளியே 
வந்தார் . பட்டுப்போகும் நிலையிலுள்ள மரத்தைப் 
போலத் தேசம் காய்ந்து வறண்டு கிடந்தது . உண 
வும் உடையுமின்றி எல்லாரும் அழுது நின்றனர் . 

மகாத்து மாவும் ஜவா ஹரும் கலந்து ஆலோ 
சனை செய்தனர் . வெள்ளையரின் ஆட்சி இங்கி 
ருந்து அகன்றால் அல்லாமல் , தேசம் வாழ முடியா 
தென்பது இருவருக்கும் தோன்றியது . அவ்வாறே 
வெள்ளையர் வெளியேறியாக வேண்டும் 
மகாத்துமா காந்தி எச்சரிக்கை செய்தார் ; மக்களை 
நோக்கி , ஒன்று , செயலாற்றுங்கள் ! இன்றேல் , 
செத்து மடியுங்கள் ! என்று கூறினார் . 

அவ்விதம் பம்பாயிலே 1942 - ஆம் வருஷம் , 
ஆகஸ்டு மாதம் , 8 - ஆம் தேதி தலைவர்கள் கூடித் 
தீர்மானித்தார்கள் . 

அரசாங்கம் அதனையறிந்து 


என்று 


வெளியேறு ! 


85 


அன்றிரவின் கடையாமத்தில் தலைவர்களை எல்லாம் 
கைது செய்து , எங்கேயோ கொண்டு 

கொண்டு போய் 
விட்டது . தேசத்திலிருந்த மற்றத் தலைவர்களும் 
அவ்வாறே சிறை செய்யப்பட்டார்கள் . 
வாழ்வில்லாச் 

சங்கடத்தில் தத்தளித்துக் 
கொண்டிருந்த ஜனங்கள் , மனம் குழம்பி , வெகுண் 
டெழுந்து ஆங்காங்கே அரசாங்கத்தைத் தாக்கத் 
தொடங்கினார்கள். சில இடங்களிலே போட்டி அர 
சாங்கத்தையும் ஏற்படுத்தினார்கள் . ஒரு வார காலம் 
தேசமெங்கும் ஒரே அமளி குமளியாய்க் கிடந்தது . 

அதிகாரிகளும் கண் மூடித்தனமாக விமானங் 
களிலிருந்து குண்டு போட்டும் , துப்பாக்கி கொண்டு 
சுட்டும் , ஜனங்களைச் சித்திரவதை செய்தார்கள் . 
அப்போது ஜவாஹரோ, ஆமது நகரின் கோட்டை 
யிலே காவலுள் கிடந்தார் ; மகாத்துமாவும் பூனு 
நகரிலே சிறைக்குள் 

இருந்தார் . ஆளில்லாக் 
கொல்லையில் மாடு மேய்ந்தது போல அக்கிரமங்கள் 
நடந்து வந்தன . 

மகாத்துமாகாந்தி அது கேட்டு , இருபத்தொரு 
நாள் உண்ணா நோன்பு கொண்டார் ; நாளுக்கு 
நாள் அவர் நிலைமை கவலைக்கு இடமாயிற்று . நல்ல 
காலம் ! அவர் அந்நோன்பில் உயிரிழவாமல் தப்பி 

காரியக்கமிட்டி அங்கத்தினர் அனைவரும் 
ஆமது நகர்க் கோட்டைக்குள் ஒருவாறு காலம் 
கழித்து வந்தனர் . 

சமையலுக்கு ஒருவரும் இல்லை . உணவோ , 
மிகவும் மோசம் ! அதனால் , ஜவாஹரின் உடம்பு 
இளைத்தது . 

ஆனால் , உள்ளம் சளைக்கவில்லை . 
வெளியே என்ன நடக்கிறது என்பது அவர்களுக் 
குத் தெரியாது . தோழர்களுடன் 

பேசியிருந்த 


னார் ! 


ஜவாஹர்லால் நேரு 


86 


நேரம்போக மற்ற வேளைகளில் ஜவாஹர் படித்துக் 
கொண்டிருப்பார் ; அல்லது எழுதிக்கொண்டிருப் 
பார் ; தோழர்களுடன் பேசுங்காலையில் , இந்தியா 
வின் பண்டைய நிலையை நன்கு கேட்டறிந்தார் ; 
நூல்களிலும் வாசித்துணர்ந்தார் . 

அந்நாளிலேதான் , ஜவாஹர் இந்தியாவைக் 
கண்டுணர்தல் என்னும் அரிய நூலை இயற்றினார் . 
அக்கோட்டைக்குள்ளே பூச்செடிகளையும் வைத்து 
வளர்த்தார் . அப்போது அவரே நிலத்தைக் கொத் 
திப் பாத்தி கட்டித் தண்ணீர் பாய்ச்சி வந்தார் 
என்பதைக் குறிப்பிட வேண்டும் . 

1945 - ஆம் ஆண்டிலே அவரையும் வேறு சில 
ரையும் இமயமலையின் அடிவாரத்திலுள்ள அல்மோ 
ராச் சிறைக்கு மாற்றினர் . ஜவாஹர் அங்குள்ள 
பறவையினங்கள் , மலர் வகைகள் , மரஞ்செடிகள் 
முதலியவற்றை மீண்டும் கண்டு களிக்கச் சமயம் 
வாய்த்தது . அங்கே இரண்டு குரங்குகள் எப்போ 

சத்தமிட்டுக்கொண்டேயிருக்கும் ; அல்லது 
இரண்டுஞ் சேர்ந்து விளையாடும் . 

அவைகளுடன் சேர்ந்து விளையாடி மரத்துக்கு 
மரம் தாவிக்குதிக்க ஜவாஹருக்கு ஆசை மிகுந் 
தது . ஒரு நாள் தமது அறைக்குள்ளே அவர் படித் 
துக்கொண்டிருக்கையில் , வெளியே 

வெளியே மிக்க சந்தடி 
உண்டாயிற்று . 

குரங்குக்குட்டியொன்று 
விழுந்துவிட்டதைக் கண்டு சிறையாளர் கம்பும் 
கையுமாய் வந்து அதனைச் சூழ்ந்து கொண்டனர். 

தாய்க்குரங்கோ , தன் குட்டிக்காகத் தவித் 
தது . ஆண் குரங்கு அதனையறிந்து , உடனே உறு 
மிக்கொண்டு , சிறைச் சுவருக்கு வந்தது . அதன் 

1. The Discovery of India 


கீழே 


ஆங்கிலேயரின் மழுப்பல் 


87 


நின்றது . 


தோற்றத்தைக் கண்டதும் , கம்பைக் கீழே போட்டு 
விட்டு எல்லாரும் ஓட்டம் எடுத்தனர் . 

உடனே 
ஆண் குரங்கு பாய்ந்துவந்து , குட்டியைத் தூக்கிக் 
கொண்டு போயிற்று . அது கண்டு அவர் நிம்மதி 
கொண்டார் . 
ஐரோப்பாவிலே 1945 - ஆம் ஆண்டில் யுத்தம் 

ஆனால் , ஆசியாவில் நிற்கவில்லை . ஜப் 
பான் தேசம் சிங்கப்பூரை வசஞ்செய்து கொண்டு 
மலேயாத் தீவுகளையும் கைப்பற்றி , பர்மாவுக்குள் புக 
லாயிற்று . அதனால் , இந்தியாவுக்கு ஆபத்து நேரு 
மென்பதை ஆங்கில மந்திரிகள் உணர்ந்து கொண் 
டார்கள் ; இந்தியாவை ஒருவாறு சாந்தி செய்யவும் 
நினைத்தார்கள். 


24. ஆங்கிலேயரின் மழுப்பல் 
இங்கிலாந்தின் மந்திரிகளுள் ஒருவர் ஸர் ஸ்டா 

போர்ட் கிரிப்ஸ் என்பவர் . ருஷியாவுக்கு அவர் 
தூது சென்று , ருஷியாவைச் சரிப்படுத்தித் திரும்பி 
னார் . பண்டித ஜவாஹர்லால் நேருவுக்கும் அவருக் 
கும் முன்னதாகவே நேசம் உண்டு . ஆதலின் , ஆங் 
கில மந்திரிகள் உடன்பாடு தேட அவரை இந்தியா 
வுக்கு அனுப்பினார்கள் . 

கிரிப்ஸ் என்பார் வந்து , இங்குள்ள தலைவர் 
களையும் குறிப்பாக ஜவாஹரையும் கண்டு பேசி 
னார் . அரசியல் விஷயமாக அவர் சொல்லிய யோச 
னைகளோ , தலைவர்களுக்குப் பிடித்தமாயில்லை ; உண் 
மையில் சுதந்தரம் அளிப்பனவாகவும் இல்லை . 
பெட்டியின் சாவியை அளியாமல் 

பெட்டியை 
மட்டும் அளித்து என்ன பயன் ? 


88 


ஜவாஹர்லால் நேரு 


போது 


அவர் 


இங்கிலாந் 


ஜவாஹரும் பிறரும் அவரை மடக்கிக் கேட்ட 
வுடனே , பதிலுரைக்க வகையின்றி வந்த வழியே 
போக நேர்ந்தது . 

இதற்குள் ஜப்பான் தேசம் 
பர்மாவையும் தாண்டி , இந்தியாவின் எல்லையை 
எட்டிப் பார்த்தது . ஜப்பானிய விமானங்களும் இந் 
திய நகரங்களின் மீது தோன்றி , அனைவருக்கும் 
பரபரப்பை விளைத்தன . 

இந்திய மக்களின் பக்க பலம் இல்லாதிருக்கை 
யில் , ஜப்பானை எதிர்கக முடியாதென்பதை அப் 

ராஜப்பிரதிநிதியாயிருந்த லார்ட் வேவல் 
என்பார் கண்டுகொண்டார் . 
துக்குப் பறந்து சென்று , ஆங்கில மந்திரிகளுடன் 
பேசித் திரும்பி , இங்குள்ள எல்லாக் கட்சித் தலை 
வர்களையும் கூட்டிப் பேசினார் . 

சுதந்தரப் போரிற் பங்கு கொள்ளாத பலரை 
யும் அழைத்துப் பேசுவதில் என்ன பயன் ? 
ளின் ஒத்துழைப்பு வேண்டுமானால் , காங்கிரஸ் தலை 
வர்களை மட்டும் கூப்பிட்டுப் பேசவேண்டும் , என்று 
ஜவாஹரும் பிறரும் சொல்லினர் . முஸ்லிம் லீகு 
ஒத்து வரவில்லையே ! என்றார் வேவல் 

நெருக்கடியான சமயத்தில் தேசத்தை மறந்த 
அந்த லீகை இப்போது முக்கியமாக நினைப்பது 
எப்படி ? என்று ஜவாஹர் வினவினார் . ஆயினும் , 
லீகுடன் ஓர் உடன்பாடு கொள்ள அவர் முயன் 
றார் . லீகோ , தேசத்தைத் 
தேசத்தைத் துண்டாக்கி , 

ஒரு 
பாகத்தை என்னிடம் கொடுத்து விடு , 
கேட்டது ; முட்டுக்கட்டையும் போட்டது . 

இந்தியா முழுவதும் ஒன்றாக இருந்தே உயரிய 
சுதந்தர வாழ்வு எய்த வேண்டும் என்பது ஜவாஹ 
ரின் கருத்து ; காங்கிரஸின் கோட்பாடும் அதுவே 


மகக 


2 


என்று 


ங்கிலேயரின் மழுப்பல் 


89 


யாகும் . இதற்கு விரோதமாக எவ்விதம் நடக்க 
முடியும் ? ஆதலின் , வேவலின் முற்சியும் தோல்வி 
உற்றது . இதற்கிடையிலே சுபாஷ் சந்திர போஸ் ஒரு 
படையுடன் இந்தியாவின் 

வடகிழக்கெல்லையில் 
புகுந்து சில நகரங்களையும் பிடித்துக்கொண்டார் . 

இஃது இப்படியிருக்க , மலேயாத் தீவுகளிலே 
சிங்கப்பூரைக் கைவிட்டு ஆங்கிலேயர் ஓடி வருகை 
யில் , அங்கிருந்த இந்தியத் துருப்புகளைக் கைவிட்டு 
ஓடி வந்து விட்டனர் . அத்துருப்புகளில் அனைவரும் 
ஜப்பானியரிடம் சிறைப்பட்டுத் தவித்தனர் . அவர் 
களில் பலரையும் திரட்டி , அத்துடன் ஆங்குள்ள 
இந்தியரின் துணையுங் கொண்டே , இந்தியாவுக்குள் 
சுபாஷ் போஸ் புகுந்தார் . 

அத்துருப்புகளில் சிலர் ஆங்கிலேயரிடம் பிடி 
பட்டனர் . அவர்களுள் தளகர்த்தரான மூவரின் 
மீது இராணுவ 

விசாரணை நடத்தித் 

நடத்தித் தண்டிக்க 
இங்கே 

ஏற்பாடுகள் நடந்தன . இதனை அறிந்த 
ஜவாஹர் அம்மூவரையும் காக்க உறுதி பூண்டு , 
எதிர் வாதமாட வழி செய்தார் . அப்போது இந்திய 
இராணுவத்தார் அந்த எதிர் வாதத்துக்குப் பணவுதவி 
புரிந்தனர் 

சேனையை நம்பித்தான் நெடுநாளாக ஆங்கி 
லேயர் நம்மை ஆண்டு வந்தனர் . அச்சேனை கல 
கலத்துப் போனவுடனே அவர்களுக்கு உதைப்பு 
எடுத்தது . 

ஆதலின் , இந்தியாவுடன் எவ்விதமே 
னும் உடன்பாடு கொள்ள வேண்டுமென்பதை ஆங் 
கில மதியூகிகள் உணர்ந்து கொண்டார்கள் . 

அச்சமயம் இங்கிலாந்திலே அரசு கொண்ட 
தொழிற்கட்சியார் நெடுநாளாக இந்தியாவிடம் நல் 
லெண்ணம் கொண்டவர்கள் . ஆதலால் , காங்கிரஸ் 


90 


ஜவாஹர்லால் நேரு 


தலைவர்களுடன் ஒப்பந்தம் கொள்ள அவர்களுக்கு 
ஆவல் மிகுந்தது . அக்கட்சியைச் சேர்ந்த சிலர் 
இந்தியாவுக்கு வந்து , உள்ள 

நிலையை அறிந்து 
போயினர் . 

பின்பு தொழிற்கட்சி மந்திரிகள் இங்கு வந்து , 
காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீகுக்கும் இடையே ஒப் 
பந்தம் செய்ய முயன்றனர் . லீகின் தலைவரான 
ஜனப் ஜின்னு ஒத்து வரவில்லை . ஆதலின் , பெயரள 
வில் ராஜப்பிரதிநிதி என்று ஒருவரை இருத்தி , 
அரசியல் அதிகாரம் அனைத்தையும் காங்கிரஸிடமே 
அம்மந்திரிகள் ஒப்படைத்தார்கள். 

டில்லியிலே காங்கிரஸ் மந்திரி சபை ஏற்பட் 
டது . பிரதம மந்திரியாராகவும் , அச்சபையின் உப 
தலைவராகவும் ஜவாஹர் அமர்ந்தார் . காங்கிரஸ் 
காரரே தேச நிருவாகத்தை நடத்தி வந்தனர் . இது 
கண்டு ஜனாப் ஜின்னா அச்சங்கொண்டு , தம் கூட் 
டத்தாரை அம்மந்திரி சபையில் சேரச் சொன்னார் . 

உடனிருந்து அரசியலை நடத்துவதாக முஸ்லீம் 
கு அங்கத்தினர்கள் சொல்லவே , அவர்களை ஜவா 
ஹர் சேர்த்துக்கொண்டார் . அரசியலை நடத்த 
வந்த லீகு அங்கத்தினர்களோ , அம்மந்திரி சபைக் 
குள் இருந்த வண்ணம் , தேசத்திலே வகுப்புக் கல 
வரத்தை மூட்டி வந்தார்கள் . இதற்கு ஆங்கில 
அதிகாரிகளுட்சிலரும் உடந்தையாய் இருந்தனர். 
எனவே , ஆங்கிலேயர் என்பார் 

அதிகார 
மனைத்தையும் துறந்து இந்தியாவை விட்டு வெளி 
யேறவேண்டுமென்று மகாத்துமா காந்தியும் ஜவா 
ஹரும் அழுத்தமாக உரைத்து வந்தனர் . அதற் 
கிணங்க 1947 - ஆம் ஆண்டு , ஆகஸ்டு மாதம் , 15 - ஆங் 


தேசம் துண்டாதல் 


91 


தேதி வெளியேறிவிட அவர்கள் ஒப்புக்கொண் 
டார்கள் . 

இதனை அறிந்ததும் , லீகரின் தூண்டுதலால் 
வடவிந்தியாவிலே பல நகரங்களில் வகுப்புக் கல 
வரங்கள் மிக்க கொடுமையுடன் கொக்கரித்துக் கிளம் 
பின . தேசம் முழுவதும் வகுப்புக் கலவரம் பரவி 
விடும் ! அதனால் , தேசம் நாசமுறும் ! இத்தனை 
காலம் செய்த காங்கிரஸின் தியாகமெல்லாம் வீணாகி 
விடும் , என்பதை ஜவாஹர் யூகித்தறிந்தார் . 

தேசத்தை இரு துண்டாக்கி , முகம்மதியரே 
அதிகமான பாகத்தை முஸ்லீம்களிடம் கொடுத்து 
விடுவதே மேலாகுமென ஜவாஹர் நினைத்தார் ; 
தம் துணைவராக மந்திரி 

மந்திரி சபையிலிருந்த சர்தார் 
பட்டேலுடன் கலந்து பேசினார் . பூனையை மடியிற் 
கட்டிக் கொண்டே சகுனம் பார்ப்பது சரியன்று 
என்று ஸர்தாரும் ஒப்பினார் . 


25. தேசம் துண்டாதல் 
பாரதபூமி ஒன்றாகவே இருந்து 

இருந்து உலகிலே 
உயர வேண்டுமென்று அது வரையில் வாதாடி 
வந்த ஜவாஹர் , தேசத்தைத் துண்டு செய்ய ஒப்பு 
வது எங்ஙனம் ? ஒரு குடும்பத்தைக் காக்க ஒருவனை 
இழந்துவிடலாம் ; ஓர் ஊரை நிலைக்க வைக்க ஒரு 
ட்டை இழந்துவிடலாம் ; ஒரு தேசத்தை உரு 
வாக்க ஒரு சிறு பாகத்தைக் கைவிடலாம் , என்று 
தரும நூல்கள் நுவலும் . 
இவற்றையெல்லாம் 

ஜவாஹர் எண்ணிப் 
பார்த்தார் ; தேசத்தின் பெரும்பாகத்தையேனும் 
காக்க வேண்டும் என்று முடிவு கொண்டார் ; கடைசி 


92 


ஜவாஹர்லால் நேரு 


பண்டிதரும் 


யிலே தமது உடம்பிலே ஓர் அவயவத்தை நறுக் 
கிக் கொடுப்பதே போல , முஸ்லீம்கள் மிகுதியாக 
வசிக்கும் பாகத்தை லீகரிடம் பிரித்துக் கொடுக்க 
ஒப்பினார் . 
அதன் பின்பே 

பட்டேலும் 
மகாத்து மாவை அடைந்து , அவரிடம் அதனை உரைத் 
தனர் . அவரும் , நீவிர் இருவிரும் ஒப்பிய பின் 
நான் சொல்லக்கிடப்பது யாது ? உங்களது மனம் 
போல நடக்கட்டும் , என்றார் ; அவ்விருவரையும் 
தேசம் ஆதரிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு 
அறிக்கை விட்டார் . 

1947 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் இந்தியா 
தேசம் இரு துண்டாயிற்று . வடமேற்கெல்லை மாகா 
ணம் , பஞ்சாபு மாகாணத்தின் மேற்குப்பாகம் , 
சிந்து மாகாணம் , வங்காள மாகாணத்தின் கீழ்ப்பா 

வை பாகிஸ்தான் என்று பெயர் கொண்டு 
முஸ்லீம் லீகரின் ஆட்சிக்கு உட்பட்டன . 

இந்தியாவின் ஏனைய பாகங்கள் , பாரத் என்ற 
பெயருடன் ஒரு தனித் தேசம் ஆயிற்று . இதற்கு 
அன்று 

முதல் முதன் மந்திரியாராய் இருப்பவர் 
பண்டித ஜவாஹரே . 

மேற்குப் பாகிஸ்தானிலுள்ள ஹிந்துக்களுள் 
பலரையும் லீகர்கள் விரட்டிவிடத்தொடங்கினார்கள். 
அப்போது அங்கெல்லாம் பிணமலைகள் குவிந்து, 
இரத்த ஆறுகள் ஓடின . 
அவற்றையெல்லாம் 

ஒருவாறு சமாளித்துப் 
பொறுமையும் புத்தி நுட்பமுங்கொண்டு பண்டிதர் 
ஆட்சி நடத்தி வருகிறார் . பாகிஸ்தானுடன் சண் 
டைக்குப் போய் , அதனை அழித்துவிட வேண்டும் 


தேசம் துண்டாதல் 


93 


என்று பலர் பொங்கியெழுந்தும் , பழிக்குப் பழி 
வாங்க வேண்டும் என்று சிலர் சீறிக் கிளம்பியும் , 
பொறுமையே பலனளிக்கும் , என்று ஜவாஹர் 
போதம் புகட்டி வருகிறார் . 

வம்புச் சண்டைக்கு இழுப்பது போல பாகிஸ் 
தான் பற்பல தீவினைகள் செய்து மென்ன ? பஞ்ச 
பாண்டவருள் தருமபுத்திரனைப்போல ஜவாஹர் 
விளங்கி வருவதை யாரும் மறக்கமுடியாது . பண்டித 
ரின் நேர்மையும் நெறியுங்கண்டு உலகம் அவரைப் 
பாராட்டுகின்றது ! 

பாகிஸ்தான் காஷ்மீர் சம்ஸ்தானத்தின் மீது 
படையெடுத்து , அதனை விழுங்கிவிட முயன்றபோது , 
அச்சப் ஸ்தானத்திற்கு இந்தியத் துருப்புகளை அனுப் 
பிய பெருமை ஜவாஹரைச் சாரும் . இறுதிவரையில் 
பொறுமையே பூண்டு நிற்போம் ! என்றிருக்கிறார் 


ஜவாஹர் . 


அவரது முயற்சியினால் நமது நாட்டின் அரசி 
யல் குடியரசு என்று அமைந்துளது . இதில் வசிக் 
கும் எவ்வகுப்பினருக்கும் சரி சமமான உரிமை , 
சலுகை, நலபலம் 

எல்லாம் உண்டு; வகுப்பு , 
வர்ணம் , மதம் இவை 

வை காரணமாக ஏற்றத்தாழ்வு 
என்பது இல்லை . 

உள்ள நாள் உள்ளமட்டும் உழைக்க வேண்டும் 
என்பதே ஜவாஹரின் ஆசை . தம்மை அவர் 
இந்தியாவின் முதற்சேவகன் என்றே சொல்லிக்கொள் 
கிறார் . பதவியையோ அதிகாரத்தையோ 
முதன் மந்திரியா ராய் அவர் இருக்கவில்லை ; தேடி 
அடைந்த சுதந்தரத்தை நிலைக்க வைக்கவே பாடு 
பட்டு வருகிறார் . 


நாடி 


94 


ஜவாஹர்லால் நேரு 


அவர் 


தேசத்தின் பண்டைய பண்பையும் , இக்கால 
உலகப்போக்கையும் , மக்களின் நலத்தையும் தழுவி 
உலகிலே ஒப்பரிய நாடாகத் துலங்கவே 
வகை துறை தேடி வருகிறார் ; நாள்தோறும் பதி 
னெட்டு மணிநேரம் தேசவேலையில் முனைந்திருக்கி 
றார் . ஊணையும் உறக்கத்தையும் அவர் அவ்வள 
வாகக் கருதுவதில்லை . 

தம் தந்தையார் போன்றிருந்த மகாத்துமா 
வையும் , வலக்கை போன்ற சர்தார் பட்டேலையும் 
நமனுக்குப் பறிகொடுத்துத் தன்னந்தனியராய் நம் 
தேச பாரத்தை அவர் தாங்கி நின்றாலும் , இதனைச் 
செவ்வனே ஆற்றி முடிக்க வேண்டும் ; 
இன்புற்றிருக்கப் பார்க்க வேண்டும் , என்பதே 
அவரது ஆவலாம் . 

பாரத பூமிக்காகவே பிறந்து , அதன் நலத் 
துக்கே தமக்குரிய அனைத்தையும் தியாகம் செய்து , 
அல்லும் பகலும் தேசநலத்தையே சிந்தையிலும் 
செயலிலும் கொண்டுள்ள பண்டித ஜவாஹருக்கு 
நம்மால் என்ன கைம்மாறு செய்ய முடியும் ? கைம் 
மாறு கருதாமல் மழையைப் பெய்விக்கும் மேகம் 
போன்றவர் அவர் . வேறு நாம் என்ன சொல்ல 


எல்லாரும் 


முடியும் ? 


அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் 

குன்றுவ செய்தல் இலர் . 
என்னும் திருவாக்கினுக்கு அவரே உதாரண புரு 
ஷர் . அவர் பெருக்கமெல்லாம் நிறைந்து நின்றாலும் , 
அடக்கத்துடன் விளங்குகிறார் ; ஒழுக்கத்திலும் வாய் 
மையிலும் குன்றாது துலங்குகிறார் ; பெருமையுடைய 
செயல்களே செய்து சிறக்கிறார் ; இன்னா செய்தார்க் 
கும் இனியவே செய்து வருகிறார் . 


சிறப்பியல்பு 


95 


பதவி 


என்பது எவரையும் தலை திரியச் 
செய்யும் . ஆனால் , ஜவாஹரிடம் அப்பதவி என்பது 
குற்றேவல் செய்து கிடக்கிறது ! குவலயமெல்லாம் 
மெச்சும் வண்ணம் செயலாற்றவே அவர் முனைந்து 
நிற்கிறார் . 

தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் 

மெய்வருத்தக் கூலி தரும் . 
என்பதே அவரது கோட்பாடாய் இருக்கிறது . 


26. சிறப்பியல்பு 


ஜவாஹருக்கு வயது பத்து இருக்கும் . தாயார் 

கரு உயிர்க்கும் சமயம் . அறைக்கு வெளியே 
அவர் வீற்றிருந்தார் . உள்ளே இருந்த டாக்டர் 
வெளியே வந்து , " குழந்தாய், உனக்குச் சோதரி 
பிறந்திருக்கின்றாள் ! சோதரனாயின் , சொத்திலே 
பங்குக்கு வருவான் ! அந்தக் கவலை வேண்டா 
உனக்கு ! " என்று விளையாட்டாகச் சொன்னார் . 

அது கேட்டதும் , ஜவாஹரின் முகம் சுருங் 
கியது ; மனம் வாடியது ; " சோதரனாயின் சொத் 
திலே பங்குக்கு வருவான் என்கிறாரே ! சொத்திலே 
பங்கு தர நான் தயங்குவேனோ ? வயது சென்றவர் 
களுக்கு 

ஏன் இந்தப் புத்தி ! " என்று வெதும் 
பினார் . பத்தாவது வயதிலேயே இருந்த பான்மை 


அது ! 


கானகத்திற்புகுந்து வேட்டையாடுவதில் அவ 
ருக்கு விருப்பம் அதிகம் . இருபதாவது வயதிலே 
இமயமலையின் அடிவாரத்திற்புகுந்து வேட்டையா 
டினார் . விலங்குகளை வதைத்தல் அவரது விருப்பம் 


ஜவாஹர்லால் நேரு 


96 


அன்று . 

துப்பாக்கி தாங்கி அடர்ந்த வனத்தூடே 
விளையாடுவது தான் அவரது ஆவல் . 

துப்பாக்கி ரவை பட்டு மானொன்று அவர் 
காலடியில் வீழ்ந்தது . வலி தாங்க முடியவில்லை ! 
நம்மைச் சுட்டவன் இவன் தானே ! என்று அவரை 
அது வருந்தி நோக்கியது . அந்நோக்கைக் கண்ட 
தும் அவர் கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின.. 
இனிமேல் துப்பாக்கிகொண்டு சுடுவதில்லை ! என 
அவர் உடனே விரதம் பூண்டார் . 
இந்தியா 

கவர்ன்மெண்டின் மந்திரிகளுள் 
ஒருவர் ஸ்ரீபிரகாசா என்பவர் . அவரும் ஜவாஹரும் 
இளமை முதல் நேசர்கள் . நைனி என்பது வடவிந்தி 
யாவிலே 

ஒரு சுகவாச மலை நகரம் . ஸ்ரீபிரகாசா 
அந்நகருக்குப் போயிருந்தார் . ஏற்கெனவே அங் 
கிருந்த ஜவாஹர் , அவரைக் காணச்சென்றார் . 
அப்போது இரவு மணி பத்துக்கு மேலிருக்கும் . 

தலை வலி தாங்காமல் பிரகாசா துடித்துக் 
கொண்டிருக்கிறார் . பண்டிதர் அது பார்த்ததும் , 
வெளியே வந்து நோக்க வாகனம் எதுவும் கிடைக்க 
வில்லை . உடனே மூன்று மைல் தூரம் நடந்து 
சென்று , கடை வீதியைக் குறுகி , ஒரமன் என் 
னும் ஜெர்மன் மாத்திரையை வாங்கி வந்தார் . மாத் 
திரையொன்று உட்கொண்டதும் , பிரகாசாவின் 
தலை வலி பறந்து போயிற்று . 

பின்பு ஒரு சமயம் அவ்விருவரும் சேர்ந்து 
கான்பூர் நகரிலே கணேச சங்கரர் என்பவரைப் பார்க் 
கப்போயினர் . கணேசர் ஒரு பெரிய எழுத்தாளர் ; 
பத்திரிகைக்காரருமாவர் . அன்பர்களைக் கண்ட 
தும் , அவர்களுக்குத் தேநீர் கொணர 

அவர் 
உள்ளே சென்றார் . 


சிறப்பியல்பு 


97 


அவரது மேஜையின் மீது புத்தகங்களும் பத் 
திரிகைளும் தாறுமாறாய்க் கிடந்தன . அவற்றின் 
மீது தூசியும் படிந்திருந்தது . கணேசர் திரும்பி 
வருவதற்குள் ஜவாஹர் அப்புத்தகங்களையும் பத் 
திரிகைகளையும் ஒழுங்காக அடுக்கி வைத்தார் ; தூசி 
தும்பையும் போக்கிச் சுத்தஞ்செய்தார் . திரும்பி 
வந்த கணேசர் , அது கண்டு வியப்புக் கொண்டார் . 

1930 - ஆம் ஆண்டு பம்பாய் நகரின் தொண்டர் 
படையைக் கலைக்க 

நேர்ந்தது . அது 

கண்டு 
கோபங்கொண்ட தொண்டர்களோ , தலைவர் நரிமன் 
என்பவரது மோட்டார் வண்டியை நிறுத்தி , அவ 
ரைத் தாக்க முயன்றார்கள் . நரிமனுடன் வண்டிக் 
குள்ளே வீற்றிருந்த ஜவாஹர் , அது கண்டு எங்க 
னம் சும்மா இருப்பர் ! 

நான்கு பக்கமும் கற்கள் வந்து விழுகின் றன . 
அப்போது தமது சட்டையை முழங்கை வரையில் 
உயர்த்திக்கொண்டு ஜவாஹர் கீழே குதித்தார் ; 
சூழ்ந்திருந்த தொண்டர்களை நோக்கி ஒரு கர்ஜனை 
புரிந்தார் . அவருக்கு ஏதேனும் தீமை நேருமோ 
என்று நரிமன் நடுங்கி நிற்க , 

நிற்க , அத்தொண்டர் 
அனைவரும் மாயமாய் மறைந்துவிட்டனர் . 

இலங்கைக்கு ஜவாஹர் விஜயஞ் செய்திருந்த 
போது கண்டி நகரிலே தங்கியிருந்தார் . ஒரு நாள் 
அன்பர்களுடன் இரவு 1-30 மணி வரை பேசிக் 
கொண்டிருக்கையில் , அவர்களுக்குத் 
வந்து கண்ணைச் சுழற்றியது . அதைப் பார்த்ததும் 
ஜவாஹர் எழுந்து , தமது அறைக்குள் சென்று , 
முகம் கழுவி , வேறு உடை உடுத்து வெளியே 
போக ஆயத்தமானார் . 

இரவு மணி இரண்டாகிறதே ! என்று அன்பர் 
உரைத்தனர் . மணி இரண்டு ஆனால் , என்ன ? 


தூக்கம் 


ஜ. கே . - 7 


98 


ஜவாஹர்லால் நேரு 


எத்தனை நேரமானாலும் வந்து பார்ப்பதாக ஓர் 
ஆசிரிய அன்பருக்கு வாக்களித்தேன் . 

அதில் 
தவறக்கூடாது அல்லவா ? என்று அவர் பதில் 
அளித்தார் . அன்பர் என்ன சொல்லுவர் ! 

தம் அருமைக் காதலியாரான கமலாதேவி 
யாரை ஜவாஹர் இழந்து நின்ற சமயத்தில் , தோழ 
ரொருவரைக் காணப் போனார் . அத்தொழரோ, 
அத்துக்க நிகழ்ச்சிக்குப் பின் அப்போது தான் 
ஜவாஹரைப் பார்ப்பதால் , துக்கம் விசாரிக்கத் 
தொடங்கினார் . 

உடனே , அது கிடக்கட்டும் ! நாளைய தினம் 
நகரிலே காங்கிரஸ் வேலை இவ்வாறு நடத்தல் 
வேண்டும் . அதனை அறிவிக்கவே 

வந்தேன் . 
எல்லாம் இனிது நடந்தாக வேண்டும் . 

இதுவே 
முக்கியம் , " என்று பண்டிதர் புகலவே , " என்ன 
தியாகபுத்தி ! என்ன தேசபத்தி ! " என்று அந்நண்ப 
ருக்கு வியப்பு மேலிட்டது . 

இங்கிலாந்திலிருந்து ஆங்கில மந்திரிகள் வந்து 
அரசியல் விஷயமாக ஒப்பந்தம் பேசினார்கள். 
ஆரம்பத்தில் அவர்கள் பிடி கொடாமல் பேசினார் 
கள் . பேச்சு வார்த்தை முறிந்துவிட்டது . தலைவர் 
களுட்பலரும் வாட்டத்துடன் தத்தம் இருப்பிடம் 
ஏகினர் . 
அச்சமயம் 

அமெரிக்காவின் பத்திரிகைப் 
பிரதிநிதியொருவர் நம் பண்டிதரைக் கண்டு பேசப் 
போனார் . " பண்டிதர் யோகம் செய்கிறார் . சற்றே 
காத்திருக்க வேண்டும் , என்று வாயிற்சேகவன் 
செப்பினான் . அப்பிரதிநிதி உள்ளே எட்டிப்பார்க் 
கையில் , தலை கீழும் கால் மேலுமாக யோகாசனத் 
தில் இருந்தார் ஜவாஹர்லால் . 


சிறப்பியல்பு 


99 


என்று 


1947 - ஆம் வருஷம் , ஆகஸ்டு மாதம் , மூன் 
றாவது வாரம் - பஞ்சாபிலும் வங்காளத்திலும் முஸ் 
லீம் லீகர்கள் கொள்ளையும் கொலையும் 

கொலையும் நடத் 
திக் கொக்கரிக்கின்றார்கள். இலட்சக் கணக்கில் 
ஹிந்துக்கள் பஞ்சாபை விட்டு , வீடு வாயில்களைத் 
துறந்து , உயிர் தப்பினால் போதும் ! என்று ஓடி 
வருகிறார்கள். 

அத்தறுவாயில் ஸ்ரீ பிரகாசாவும் ஜவாஹ 
ரும் ஓர் அறையிலே தனிமையில் பேசியிருந்தனர். 
அப்போது , ( என்ன சுயராஜ்யம் இது ! நல்ல 
பாகிஸ்தானம் ! 

பிரகாசா கூறினார் 
கண்ணீரும் கம்பலையுமாக . அதற்கு ஜவாஹர் 
என்ன பதில் சொன்னார் ? 

நல்லது . இந்த இரத்தக் களரி கண்டு 
நாமும் ஆழ்ந்து அழிவதா , அல்லது ஆண்மை 
யுடன் கிளம்பி எழுவதா ? அழியாது 

அழியாது எழுவதே 
ஆண்மை ! 

அதுவே ஆன்ற அறிவு ! என்றே 
பண்டிதர் பதில் கூறினார் . 

முன்னம் ஒரு சமயம் சென்னைக்கு ஜவாஹர் 
விஜயஞ்செய்தார் . இலட்சக்கணக்கில் நகர மக்கள் 
கூடி , ஊர் வலமாக அவரை அழைத்துச் சென் 
றார்கள் . மௌண்டு ரோடு என்னும் இடத்தில் ஜனக் 
கூட்டம் தாங்கவில்லை . 

கூட்டத்தை ஒழுங்கு 
படுத்தி வந்த போலீஸ்காரர் திணறிப்போயினர் . 

கண்டதும் , வாகனத்தில் வீற்றிருந்த 
ஜவாஹர் திடீரென்று கீழே துள்ளிக்குதித்து , 
ஜனத் திரளின் மத்தியிலே பாய்ந்த சமயம் , 
வாகனத்தின் மீது ஜவாஹரைக் காணோமே ! 

! 
என்று தூர இருந்த மக்கள் முன்னே நெருக்கிக் 
கொண்டு வந்தார்கள் . கூட்டத்தினிடையே சிக்கி 


100 


ஜவாஹர்லால் நேரு 


அவர் திண்டாடுவார் என்று போலீஸார் எண்ணி 


னர் . 


கூட்டத்தினிடையே அவர் பாய்ந்தது தான் 
தாமதம் ! பின்னே வரும் வாகனத்துக்கு வழிவிடு 
மாறும் , ஒருவரையொருவர் நெருக்காமல் அமைதி 
யாக நடந்து வருமாறும் ஜனங்களுக்குச் சொன் 
னார் . மக்களும் அவரது வார்த்தையைத் தலைமீது 
தாங்கி நடந்தார்கள் . அப்போது , போலீஸாருக்கு 
ஆச்சரியம் பிறந்தது ! 
பஞ்சாபிலிருந்து நம்மவர் 

நம்மவர் பலர் ஓடி வந்து 
டில்லியிலே தெருத்தோறும் குழந்தை குட்டிகளு 
டன் ஏங்கிக் கிடந்தனர் . வெயிலுக்கும் வாடைக் 
கும் ஒதுங்க அவர்களுக்கு இடங் கிடைக்கவில்லை. 
அது கண்ட ஜவாஹர் , உடனே இரண்டு மூன்று 
குடும்பங்களுக்குத் தமது 

மாளிகையில் 
கொடுத்து ஆதரித்தார் . அதன் மேல் டில்லி மக்க 
ளுட்பலரும் தத்தம் வீடுகளில் அக்குடும்பங்களுக்கு 
இடங்கொடுக்க முன் வந்தனர் . ஒரு சமயம் டில்லி 
நகர வாசிகள் ரேஷன் கடைகளிலே ஒருவர் பின் 
ஒருவர் வரிசையாய் நின்று உணவுப்பொருள் வாங் 
காமல் , ஒரே கூட்டமாய் நின்று அவதியுற்றனர் . 
ஜவாஹர் அச்சமயம் தமது ரேஷன் கார்டுடன் 
சென்று மக்களை வரிசையாக நிறுத்தித் தாமும் 
நின்று உணவுப்பொருள் வாங்கி வந்தார் . 
நிஜாம் 

ராஜ்யத்திலே ரஜாக்கர் என்பார் 
முன்னம் தலைவிரி கோலங்கொண்டு , இந்தியாவுக்கு 
விரோதமாய்க் குழப்பம் செய்து வந்தனர் . 
ஆகாது ; முடிவில் 
முடிவில் நமக்கே 

தீம்பாய் முடியும் , 
என்று ஷோபுல்லாகான் என்னும் ஒரு பத்திராசிரியர் 
புத்தி கூறி வந்தார் . தம் 
வந்தார் . தம் இனத்தார் , 

னத்தார் , மதத் 


முடிவுரை 


101 


தார் என்று கூட 

எண்ணிப் பாராமல் , அவரை 
ரஜாக்கர் கொன்றுவிட்டனர் . அவ்வீரமகனாரின் 
இளமனைவியும் வயது சென்ற தாயும் வருந்தி 
நின்றது கொஞ்சமன்று . அவ்விருவருக்கும் ஆறு 
தல் கூறி ஒரு செய்தி அனுப்பியதுடன் ஜவாஹர் 
நிற்கவில்லை . பின்னர் அந்த 

ராஜ்யத்துக்குச் 
சென்ற போது , அவ்விருவரையும் அவர் நேரில் 
சென்று பார்த்துத் தேறுதலும் கூறினார் . 

இத்தகைய சிறப்பியல்புகள் ஜவாஹரைக் 
குறித்து ஆயிரம் வரையக்கூடும் . 


27 . 

முடிவுரை 
பூவுலகிலே தோன்றி மறையும் மானிடருக்கு 

ஒரு கணக்கு உண்டோ ? அவர்களுள் தமது 
பெயரையும் புகழையும் நிலைநாட்டுவார் ஒரு சிலரே 
யாவர் . காதவழி பெயரில்லான் 

கழுதைக்குச் 
சமானம் , என்பர் . பாரனைத்தும் புகழ் பரப்பு 
பவரே பெரிய மனிதராவர் . 

ஒருவராய் உலகு ஏத்த நின்றவர் கடவுளே . 
அவ்விதம் உலகெலாம் ஏத்தும் வண்ணம் விளங்கு 
கிறார் ஜவாஹர் . தாம் பிறந்த குலம் , தேசம் இவற் 
றினுக்குப் புகழ் தேடிவைப்பவர் , கைவிரலால் எண் 
ணும் 

எண்ணிக்கையில் அடங்குவர் . அத்தகைய 
வருள் ஒருவர் நமது தேசத்தின் முதன் மந்திரியார் ! 

உலகை வாட்டி வரும் நிகழ்ச்சிகளில் அவரைப் 
போல நுண்ணறிவும் முன்னறிவும் படைத்தவர் 
எத்தனை பேர் ? பன்முறை அவரைச் சிறைக்குள் 
தள்ளிய இங்கிலாந்து தேசமும் இச்சமயம் அவரது 


102 


ஜவாஹர்லால் நேரு 


உயரிய வாய்மொழியை அறிய எதிர் நோக்கி நிற் 
கின்றது ! 

உலகத் தேசங்களிலே பணம் மிகப் படைத்த 
அமெரிக்காத் தேசம் , ஏனைய தேசங்களை விலைக்கு 
வாங்க முடியுமானாலும் , ஜவாஹரின் நல்வார்த் 
தையை நாடி நிற்கின்றது . இவ்வளவுக்கும் அவரது 
பேராண்மையும் பெருமதியுமே காரணமாம் . 

உலகத்துப் பேரறிஞருள் ஒருவராகிய நம் 
ராஜாஜியோ மகாத்து மாவையும் ஜவாஹரையும் 
இராம லட்சுமணர் என்கிறார் . உவமை கூறுவதில் 
ராஜாஜிக்கு நிகர் ராஜாஜியே . " காதலி தன் காத 
லனை நேசிப்பது போல , உலகெலாம் ஜவாஹரைக் 
காதலிக்கிறது , என்று ராஜாஜி கூறுகிறார் . 
சென்ற முப்பதாண்டின் பாரத 

தேச 
சரித்திரம் பண்டித ஜவாஹரின் வாழ்க்கையுடன் 
பிணைந்து நிற்கிறது . சுதந்தரப் போரிலே முன் 
அணியில் மார்தட்டி நின்றவர் ஜவாஹரே. நான்கு 
முறை அவர் காங்கிரஸ் மகா சபையின் தலைமை 
தாங்கினார் . அவருக்கு நிகர் யார் ? என்கிறார் நம் 
ஜனாதிபதி ராஜேந்திர பாபு . 

" மகாத்துமா காந்திக்கு அடுத்தபடி நேரு 
வையே அயர்லாந்து போற்றுகிறது . சுதந்தர இந்தி 
யாவை நடத்திச் செல்ல நேரு வாய்த்திருப்பது 
கேட்டு நாங்கள் மன மகிழ்கிறோம் ! என்று அயர் 
லாந்துக்குச் சுதந்தரம் தேடித்தந்த வீராதி வீரர் 
டிவேலரா விளம்புகிறார் . 

" ஜவாஹர் எனது அரசியல் வாரிசு . நான் 
உயிருடன் இருக்கையில் அவர் என்னுடன் மாறு 
படலாம் . நான் 

நான் மறைந்த பின்போ , என்னைப் 


முடிவுரை 


103 


போலவே அவர் பேசுவார் ; நடப்பார் , என்று 
மகாத்துமா காந்தி மொழிந்தார் . அவ்வாசகத்தின் 
உண்மையை இப்போது நாம் கண்கூடாகக் காண் 
கிறோம் ! 

அமெரிக்காத் தேசத்தின் பேர் பெற்ற பத்தி 
ரிகை நிருபரும் உலக மகா புருஷரையெல்லாம் 
நேரிற்கண்டு பேசியவருமான லூயி பிஷர் என் 
பாரோ , மனிதரிலே மன்னவர் ஜவாஹர் ! என்று 
பறை சாற்றுகிறார் . 

முதன் மந்திரியார் நேருவே பாரத பூமியின் 
பெரும்புதல்வர்; ஆசியாத் தேசங்களின் அரிய 
ஒளி போன்றவர் . அவரது வாக்கை மதித்து நடந் 
தால் , உலகிலே அமைதி நிலவும் ; நலம் பெருகும் , 
என்கிறார் துருக்கித் தேசத்தின் தலைவர் . 

உலகிலே நேசமும் கூட்டுறவும் நிலவ வேண் 
டும் ; இரண்டுமின்றி உலகம் தத்தளிக்கின்றது .. 
இந்தியாவோ , உலகத்துக்கு 
போன்ற நிலையில் உள்ளது . உலக நலத்தையும் 
இந்தியாவின் உயர்வையும் நாடி , நேரு நெடுநாள் 
வாழ்ந்திருக்க வேண்டுமென ஆண்டவனை வாழ்த்து 
வேன் ! என்று இந்தியா மந்திரியாராயிருந்த 
லார்டு பெதிக்கு லாரன்ஸ் என்பார் இசைக்கிறார் . 

" நான் பற்பல இந்தியத் தலைவர்களையும் கண்டு 
பேசினேன் . ஜவாஹரின் பேச்சைக் கேட்டதும் 
சொக்கிப் போனேன் ! என்று லார்டு லின்லித்கோ 
என்பார் வாய் விட்டுரைக்க நேர்ந்தது . 

" பண்டிதருடன் ஒரு மணி நேரம் நான் பேசி 
நின்ற காலையில் , உலக விஷயம் அனைத்தையும் 
உள்ளங்கை நெல்லிக்கனி போல உணர்ந்துகொண் 


ஓர் 


அச்சாணி 


ஜவாஹர்லால் நேரு 


104 


நான் 


டேன் . ஆயுள் அளவும் படித்தாலும் அவ்வளவு 
விஷயத்தை 

உணர்ந்திருக்க முடியாது , 
என்று பாட்டியாலாவின் மாஜி மகாராஜா பேசி 
யுள்ளார் . 

அவ்வாறு பண்டிதர் பெற்றுள்ள புகழ் மாலை 
ஏட்டில் அடங்காது . அவரது சரிதத்தை நாம் அறி 
வதன் பயன் யாது ? பாரத தேசம் பல வகையிலும் 
முன்னேற ஆண் பெண் குழந்தை அடங்கலும் 
முயல வேண்டுமென அவர் விரும்புகிறார் . அவ்விருப் 
பத்தை ஈடேற்றுவதே நமது கடமையாம் . 
ஹர் வாழ்க ! 


144 


181 


ச 


0000 


0000 


எமது புதிய வெளியீடுகள் 

அ.பை. 
1. திருக்குறள் : மூலமும் ஆங்கில மொழி 
பெயர்ப்பும் ( அழகிய கையடக்கப் பதிப்பு ) 

180 
2. திருக்குறள் : தெள்ளிய பதவுரை , கருத்துரை , 

அருஞ்சொல் அகர வரிசைகளுடன் , சிறுவரும் 

எளிதிற் படித்து உணரத்தக்க அமைவுடையது .... 400 
3 . ஷ உயர்ந்த பதிப்பு 

50 0 
4. முகையூர் நீதிபதி 

300 
5 . மறைந்த நாகரிகங்கள் 

0140 
6. திருவள்ளுவர் 

080 
7. பெண்களும் சமூகமும் 

0 120 
8. அகத்தியர் 

080 
9. ஆதி மனிதன் ( Pre- historic man ) 

080 
10. நமது தாய் மொழி 

080 
11. மனிதன் எப்படித் தோன்றினான் 

08 0 
12. நூலகங்கள் 

08 0 
13. ஆதி உயிர்கள் 

0 10 0 
14. தென்னாலிராமன் 

140 
15. கவியாசியார் 

100 
16. நீதிநெறி விளக்கம் 

0 10 O 
17. பாரத நாட்டுப் பஞ்சரத்தினங்கள் 

0 10 0 
18. செஸ்டர் பில்டு - கடிதங்கள் 

0140 
19. ஹோரெஸ் வால்போல் கடிதங்கள் 

0 140 
201 டேவிட் லிவிங்ஸ்டன் 

0100 
21. பாஸனின் இரட்டை நாடகங்கள் 

1 8 0 
( ஆராய்ச்சியுடன் கூடியது ) 

28 O 
22 சமதர்ம விளக்கம் ( A Book on Sociaiiss ) 2 4 0 
23. இனியவை நாற்பது 

0120 
24. அற்புத உலகம் 

180 
25. காந்திப் பெரியார் 

080 
26. ஜீவஜந்துக்களின் பழக்க ஒழுக்கங்கள் 

012 O 
27. வாழ்க்கையும் , மனோதத்துவமும் 

080 
28. ஊழ்கடந்த மாவீரர் 

100 
29. விஜயலட்சுமி பண்டிதையார் 

0 80 
30. தமிழர் சரித்திரம் 

360 
31. சர்தார் படேல் 

1-0 
32. வாழ்க்கைப் பயிற்சி 

100 


23 


0000 


1000 


6oes 


